Registered No. M. 2390 “SIDDHANT HAN" 
Vol.41 —Ne 6 


சைவ இத்தாந்த மகா சமாஜத்‌ இங்கள்‌ வெளியீடு 
* தன்க டன்னடி யேனையுந்‌ தாங்குதல்‌ 
என்க டன்பணி செய்து டேப்பதே ' 


Yi 41| லேக ஆனி 1968 ஜான்‌ இதம்‌ 6 
உள்ளுறை பக்கம்‌ 
கல்வியில்‌ இறை வணக்கம்‌ 158 
அத்தீச்சுரம்‌ -- 1568 
தெளிவில்‌ பிறந்த இரு சுடர்கள்‌ »- 161 
திருமந்திரம்‌ அரியவுரை ESE 
முருகன்‌ தத்துவம்‌ 174 
மதிப்புரை 128 

- இதழாசிரியர்‌ : மு. அருணாசலம்‌, எம்‌. ஏ., 


துணையிதழாசிரியர்‌ : வித்துவான்‌ அம்பை. இரா, சங்கரன்‌. 


சைவ சித்தாந்த மகர சமரறம்‌, 
12, இழக்கு மாடவீஇ, மயிலாப்பூர்‌, சென்னை-4: 


சமாசச்‌ செயற்குழுக்‌ கூட்ட அறிவிப்பு 
சென்னை, மாலோப்பூர்‌ குரூகாக முதலி தெருவிலுள்ள 
சமா௪ அலுவலதத்தில்‌ 30-06-68 ஞாயிற்றுக்‌ இழமை மாலை 
4-15 மணிக்குச்‌ சமாசச்‌ செயற்குழுக்‌ கூட்டம்‌ நிகழும. 
அவ்வமயம்‌ வரவு செலவுக்‌ கணக்கு; பிற இன்றியமையாச்‌ 
செய்திகள்‌ பற்றி ஆலோசிக்கப்‌ பெறும்‌, செயற்குழு உறப்‌ 
பினர்கள்‌ யாவரும்‌ தவறாது வருமாறு கேட்டுக்‌ கொள்ளப்‌ 
பெறுகின்றனர்‌. (செயலாளர்‌) 
சைவப்‌ பெரியார்‌ இரு, ௪.சச்சிகானர்தம்‌ பிள்ளை அவர்‌ 
கள்‌ முகற்‌ சமயக்‌ கட்டளைப்படி. 18-5-08 சணி மாலை “உமர 
பதி சவம்‌' பற்றி இரு, கொடநி, சங்காசவேவலு எம்‌.எ., 
அவர்களும்‌, 19-5-08 ஞாயில்‌ மாலை “பாம்பன்‌ சுவாமி 
கள்‌” பறறி புலவர்‌ திரு, ௩, சா. முருகவேள்‌ எம்‌. ஏ. 
எம்‌.இ.எல்‌ அவர்களும்‌ ஸ்ரீ பால௫ப்பிசமணிய பக்த சன 
சபையில்‌ ஈம்‌ ௪மாசச்‌ சார்பில விரிவுசையா ற்றினர்‌, 
ஈம்‌ சமாசச்‌ சார்பில்‌ சேக்கிழார்‌ திருகாள்‌ 1-668 
சனிக்கிழமை மாலை ஸ்ரீ கபாளிச்சுரர்‌ ஆலயத்தில்‌ றெப்புற 
கிகழ்ந்தலு. இரு. கொ. நீ. சிங்காசவேல்‌ எம்‌,ஏ., அவர்கள 
“சேக்கிழார்‌? பறறி விரிவுசை யாற்றினார்கள்‌. 
இழ்க்‌ காணும அன்பர்கள்‌ ஈம்‌ சமாஜ ஆயுள்‌ உறுப்பின 
சாசச்‌ சேர்ச்‌. தளளனர்‌ என்பதைத்‌ மெரிவிதலுக்‌ கொள்இன்‌ 
ரோம்‌, 
1. இரு, 5, திருநாவுக்கரசு அவர்கள்‌, 
கனகசபை நகர்‌, 
இதம்பரம்‌, 
தென்னார்க்காடு மாவட்டம்‌. 
2. இரு, ஒ. மூக்க பிள்ளை அவர்கள்‌, 
மிகை வியாபாரம்‌, 
2-5, பெரியகடைத்‌ தெரு, 
திருச்சி - 8. 
3. இரு. இவ. ராம. அ. நடராச முதலியார்‌ அவர்கள்‌, 
நூல்‌, ஜவுளி வியாபார, 
அம்பாசமுத்திரம்‌, 
திருசெல்வேலி மாவட்டம்‌. 


Reg. M. 2330 1௫ 


சிவமயம்‌ 


சி © © [} 
ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ ௮ம்பிகைபொன்‌ னம்பலவன்‌ 
ஞானகுரு வாணியைஉள்‌ நாடு. 


மலர்‌ 


1 கலக ௫ ஆனி 1968 ஜூன்‌ இதழ்‌ 6 


கல்வியில்‌ இறை வணக்கம்‌ 
ஆசிரியர்‌ 


கல்வி நிலையங்களில்‌ வழிபாடு பற்றி இன்று காணப்‌ 
படுகின்ற ஒருபோக்கு அறிவுடைய யாரையும்‌ கவலை 
கொள்ளச்‌ செய்யும்‌. கூட்டங்கள்‌ நடக்கும்‌ சமயம்‌ முத 
லாவதாக, தமிழ்‌ காட்டின்‌ நீண்ட கால சம்பிரதாயத்தை 
ஓட்டி, கடவுள்‌ வழிபாடு ஓன்று நடைபெறுகிறது. இது 
இப்போது இறை வணக்கம்‌ என்று பெயர்‌ சூட்டப்‌ பெற்‌ 
நிருக்கிறது. இறை வணக்கமாவது, இன்று மேற்‌ 
கொள்ளுகின்ற செயலோ, விழாவோ, மற்ற எதுவோ 
இடையூறின்றி நன்முறையில்‌ நடைபெற வேண்டு 
மென்றும்‌ பல பொருள்களைக்‌ கருதி முடிவு செய்யும்‌ 
கூட்டமாயிருப்பின்‌, கூட்டத்தினருக்கு வழி காட்ட 
வேண்டும்‌ என்றும்‌ இறைவனை நோக்கி டூவண்டுவதாகும்‌. 
எப்படியும்‌ இது இறை எண்ணத்தை மனத்தில்‌ தோற்று 
வித்து அவனைக்‌ குறையிரத்தல்‌ என்ற பொருள்‌ உடையது. 


தமிழ்‌ சாடு கோயில்களின்‌ நாடு; எண்ணற்ற பெருங்‌ 
கற்கோயில்களைக்‌ கொண்டது. நம்‌ முன்னோரான சோழ 
மன்னரும்‌ பிறகும்‌, பிற செல்வங்களெல்லாம்‌ அழிவன 
என்று கருதி, அழியாச்‌ செல்வங்களாகத்‌ தங்கள்‌ பொருள்‌ 


164 சித்தாந்தம்‌ 


அனைத்தையும்‌ மக்களுக்கே செலவிட்டுப்‌ பெருங்‌ கற்‌ 
கோயில்களை அமைத்து அவற்றைப்‌ பொதுச்‌ சொத்தாக்க 
வைத்தார்கள்‌. இவ்வாறு அவர்கள்‌ செய்வதற்கு ஊக்கம்‌ 
தந்தது, கமிழ்‌ நாட்டில்‌ ஆறு ஏழு நூற்றாண்டு 
தொடங்கிப்‌ பெரு வந்த தேவார இருவாசகங்கள்‌ 
போன்ற அருட்‌ பாசுரச்‌ செல்வம்‌. இப்பாசுரங்களில்‌ ஈடு 
பட்ட நம்முன்னோர்‌ அனைத்தையும்‌ ஆண்டவன்‌ உடைமை 
யாக்கனொர்கள்‌. தமிழில்‌ இருக்கின்ற அளவு உலகத்தில்‌ 
வேறெந்த மொழியிலும்‌ அளவில்‌ அதிகமாகவும்‌, நெஞ்சை 
உருக்க வல்லனவாகவும்‌, பொருள்‌ பொதிந்தனவாகவும்‌, 
பாசுரங்கள்‌ இல்லை என்பது அறிந்தோர்‌ கூற்று. இப்‌ 
பாசுரங்களே, பிற்காலத்தில்‌ சோழ மன்னருக்குப்‌ பேரூக்‌ 
கம்‌ தந்து பெருங்‌ கற்றளிகள்‌ எடுப்பித்தன. இந்நிலையில்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ கூடி. எந்தக்‌ காரியம்‌ செய்ய முற்பட்ட 
போதும்‌ அவ்வருட்‌ பாசுரங்களாலேயே ஆண்டவனைத்‌ 
துதிப்பது வழக்கமாய்க்‌ கொண்டார்கள்‌. இஃது இயல்பே, 


சமீப காலத்தில்‌ தமிழ்‌ உணர்ச்சி பெரிதும்‌ வளர்ந்‌ 
இருக்கிறது. இதைத்‌ தமிழின்‌ மறுமலர்ச்சிக்‌ காலம்‌ 
என்று பெயர்‌ சொல்லுகிறார்கள்‌. பார்ப்பன விரோதம்‌, 
வடமொழி விரோதம்‌ என்ற இரு கால்கள்‌ இதில்‌ வந்து 
கலந்தன. அக்கால்கள்‌ தங்கள்‌ போக்கில்‌ சென்று வற்றிப்‌ 
போயிருத்தல்‌ நியாயம்‌. ஆனால்‌ துரதிருஷ்டவசமாக தமிழ்‌ 
வளர்ச்சி என்ற புதிய வடிவத்தைத்‌ தந்துவிட்டன. 
இதைக்‌ கல்வி நிலையங்க ளெங்கும்‌ காண்கிறோம்‌. 


பாடப்‌ புத்தகங்களில்‌ இன்று தெய்வத்தைக்‌ குறிப்‌ 
பிட்டு வணங்குன்ற பாடல்‌ எவ்வளவு சிறந்ததாயிருப்பி 
னும்‌, அதைப்‌ பாடத்தில்‌ சேர்க்கக்‌ கூடாது என்பது ஒரு 
விதிபோல ஆகிவிட்டது. இதற்கு அடுத்தபடி, தெய்வமே 
வேண்டாம்‌ என்ற நிலை; சிறந்த தேவார திருவாசகப்‌ 
பாடலைப்‌ பாடக்கூடாது என்ற ஒரு கொள்கையைச்‌ சில 
ஆசிரியர்கள்‌ கடைப்பிடிக்கிறார்கள்‌. எனினும்‌, வணக்கம்‌ 
என்று ஒன்று இருப்பதனால்‌, அதற்கென்று பாடல்‌ 
வேண்டுமே என்பதற்காக, திருக்குறளிலுள்ள கடவுள்‌ 


கல்வியில்‌ இறை வணக்கம்‌ 156 


வாழ்த்துப்‌ பகுதியைப்‌ பாடுகிறார்கள்‌. பல்லாயிரக்‌ கணக்‌ 
கான அருட்‌ பாசுரங்கள்‌ மலிந்த இந்தத்‌ தமிழ்‌ காட்டில்‌ 
கடவுள்‌ வணக்கம்‌ என்றாலே திருக்குறளில்‌ கண்ட முதல்‌ 
பத்துப்‌ பாட்டுகான்‌ என்ற நிலை ஊன்றிவிட்டது, இதை 
நாடு செய்த துர்ப்பாக்கியம்‌ என்‌ றுதான்‌ சொல்லவேண்டும்‌. 
(சினிமாப்‌ பாட்டுப்‌ பாடுகின்ற கீழான நிலைபற்றி இங்குப்‌ 
பேசவில்லை) 


இந்தத்‌ தமிழ்‌ உணர்ச்சியாளர்‌ இன்னும்‌ ஒருபடி. 
மேலே செல்வதைச்‌ சமீபத்தில்‌ யாம்‌ கண்டோம்‌. ஒரு 
கல்லூரியின்‌ ஆண்டு விழாவிற்குச்‌ சென்றிருந்தோம்‌, 
அங்கே இசைப்‌ பாடல்‌ பாடினார்கள்‌. இசைப்‌ பாடல்‌ 
என்றால்‌, இசையுணர்ச்சி யுடையவர்‌, ரேத்தனங்கள்‌ 
என்று கருதுவர்‌; சைவ உணர்ச்சி உள்ளவர்‌ தேவார திரு 
வாசகம்‌ என்று கருதுவர்‌. நடந்தது இதுவொன்றுமன்று 
இசையுணர்ச்சியுடைய சிலர்‌ அமர்ந்து, துணைக்‌ கருவிக 
ளோடு, திருவள்ளுவ மாலையிலுள்ள 'மா.லுங்‌ குறளாய்‌”, 
(ஒன்றே பொருளெனின்‌', *பூவிற்குத்‌ தாமரையே” என்ற 
மூன்று பாடல்களை இசையோடு பாடினார்கள்‌. இம்மூன்று 
பாடல்களும்‌ திருக்குறளைச்‌ சிறப்பிப்பன. திருவள்ளுவ 
மாலையில இவை இனனார்‌ செய்தன என்று பெயர்‌ சூட்டப்‌ 
பட்டிருக்கும்‌, ஆனால்‌ உண்மையில்‌இந்நூலானது பின்னால்‌ 
வந்த பெயர்‌ தெரியாத ஓருவர்‌ எழுதி, பல புலவர்‌ பெயரை 
அமைத்து வைத்த ஒரு போலி நூல்‌ என்பது அறிஞர்‌ பலர்‌ 
கருத்து; உண்மையும்‌ இதுவே. இப்பாடல்களுக்கும்‌ 
இசைக்கும்‌ என்ன தொடர்பு என்பது வீளங்கவில்லை. 
தமிழிசை வேண்டுமென்‌ ற பேச்சு பெருகிவிட்டது. ஆனால்‌ 
பொருளைக்‌ கருதாமல்‌ பாடுகின்ற தமிழ்ப்‌ பாட்டுககும்‌ 
வேறு எந்த மொழிப்பாட்டுக்கும்‌ எனன வேறுபாடு 
என்பது எமக்கு விளங்கவில்லை. 


ஆகவே இறை வணக்கம்‌ என்ற பெயரால்‌ தமிழ்‌ 
தமிழ்‌ என்று எதையும்‌ பாடலாம்‌, அங்கு இறையும்‌ 
வேண்டாம்‌, வணக்கமும்‌ வேண்டாம்‌ என்ற போக்கு ஈம்‌ 
கல்வி நிலையங்களில்‌ பெருகிவிட்டது. இதைச்‌ சைவ 
மக்கள்‌ நன்கு சிந்திக்க வேண்டும்‌. இறைவனுடைய திரு 


168 சித்தாந்தம்‌ 


வருளைப்‌ பெற்றுப்‌ பூரணமாய்‌ அனுபவித்து, அதன்‌ விள 
வாக அருட்‌ பாசுர மழை பொழிந்த அடியவர்களின்‌ 
பாடல்கள்‌ பல்லாயிரம்‌ இருக்க, பிற பாடல்களை நாம்‌ 
பாடுவது நம்‌ கலைச்‌ செல்வத்தை வேண்டாம்‌ என்று 
ஒதுக்குவது போலாகும்‌. முதல்‌ வகுப்பு முதல்‌ பதினொரு 
வருஷ காலமும்‌, பின்னர்‌ பட்டப்‌ படிப்புக்கு நா.லு வருஷ 
காலமும்‌ கல்விச்‌ சாலையில்‌ செலவிட்டு, ஓரு பாடல்கூடத்‌ 
தேவார திருவாசகம்‌ அறிய வேண்டிய நிர்ப்பந்தமில்லாமல்‌ 
பட்டதாரியாக வருகின்ற பையன்‌ இறையுணர்ச்சியின்‌ றி 
நாஸ்திகனாக இருக்கின்றானே என்று பின்னால்‌ வருந்தி 
என்ன பயன்‌ ? ஆஸ்திக உணர்வு அவனுக்கு வருவதற்கு 
இத்தனை வருஷ காலமும்‌ பொறுப்புடைய பெற்றோர்‌ 
என்ன செய்கிறார்கள்‌ ? 


எனவே, சைவராயுள்ளோர்‌ இதை நன்கு சிந்திப்பார்‌ 
களாக. பள்ளியில்‌ இறை வணக்கம்‌ என்பது தமிழ்‌ 
என்ற பெயரால்‌ வெறும்‌ கூத்து ஆகிவிடாதபடி காத்து 
உண்மையான தெய்வ மணமும்‌ சைவ மணமும்‌ ஆய 
தமிழ்‌ மணம்‌ கமழும்படி. செய்ய இன்றே முயல்வார்களாக. 


அத்‌ இச்‌ சுரம்‌ 
(மூ. ௮.) 


அத்தீச்சுரம்‌ என்பது வைப்புத்‌ தலங்களுள்‌ ஒன்று. 
அப்பர்‌ சுவாமிகள்‌ அடைவு திருத்தாண்டகம்‌, ஈச்சுரம்‌ 
என்று முடி கற பெயருடைய தலங்களைக்‌ கூறும்‌ எட்டாம்‌ 
பாடலில்‌ அத்திச்சுரத்தைக்‌ குறிப்பிடுகன்றார்‌. 


நாடகமா டிடம்ஈந்தி கேச்சுரம்‌ மாகாளேச்‌ 
சுரம்‌ நாகேச்‌ சுரம்நாக ளேச்சுரம்‌ நன்கான 

கோடீச்சுரம்‌ கொண்‌ டீச்‌ சுரம்திண்‌ டீச்சுரம்‌ 
குக்குடேச்‌ சுரமக்கீச்‌ சுரம்கூறுங்கால்‌ 


அத்தீச்சுரம்‌ 167 


ஆடகேச்‌ சுரம்‌அகத்தீச்‌ ௬ரம்‌அய னிச்சுரம்‌ 
அத்தீச்‌ சுரம்‌ சித்தீச்சரம்‌ அந்தண்கானல்‌ 

ஈடுதிரை இராமேச்சுரம்‌ என்றென்‌ நேத்தி 
இறைவனுறை சுரம்பலவும்‌ இயம்புவோமே. 


இவ்வத்தீச்சுரம்‌, திருநெல்வேலி ஜில்லாவில்‌ ஆழ்வார்‌ 
குறிச்சி என வழங்கும்‌ சிவ சைலம்‌ என்று சிலர்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளனர்‌. இது பொருத்தமன்று, சோழ நாட்டில்‌ 
இருக்கலிக்காமூருக்கும்‌ இருவெண்காட்டுக்கு மிடையில்‌ 
பெருந்‌ தோட்டம்‌ என்ற ஊரில்‌ ஐராவதேசுவரர்‌ என்ற 
பெயரால்‌ இன்று வழங்கும்‌ சவொலயமே. அத்திச்சுரம்‌ 
என்று அறிகிறோம்‌. அத்தி- யானை; வெள்ளை யானை 
யாகிய ஐராவதம்‌ இங்குப்‌ பூசித்து முத்தி பெற்றமையால்‌ 
இத்தலம்‌ அததிச்சுரம்‌ என்றுபெயர்‌ பெற்றது. இத்தலத்‌ 
திற்கு வன்றொண்டர்‌ மாணாக்கராகிய சொக்கலிங்கச்‌ 
செட்டியார்‌ “பெருந்தோட்டத்து அத்திச்சுர புராணம்‌”? 
என்ற புராணம்‌ பாடியிருக்கிறார்‌. இது 791 பாடல்கள்‌ 
உடையது. 


இடம்‌ : திருவெண்காட்டிலிருந்து சீர்காழி செல்லும்‌ 
பஸ்‌ சாலையில்‌ 6 பர்லாங்‌ தாரம்‌ சென்று வடபுறம்‌ உள்ள 
கப்பிச்‌ சாலையில்‌ 2 மைல்‌ தூரம்‌ சென்றால்‌ ஐராவதேசுரர்‌ 
கோயிலை அடையலாம்‌. வழியில்‌ எம்பாவை என்ற ஊர்‌ 
உள்ளது. இப்பெயரின்‌ காரணம்‌ விளங்கவில்லை. அடுத்து 
அகரப்‌ பெருந்தோட்டம்‌ என்ற ஊர்‌, முகம்மதியர்‌ வாழு 
மிடம்‌; 200 குடும்பங்கள்‌ உள்ளன. இதை யடுத்து 70 
ஏகரா விஸ்தீரணமுள்ள ஒரு பெரிய ஏரி உள்ளது. 
ஏரிக்கரையோடு சென்றால்‌ அபருந்தோட்டம்‌. கோயில்‌ 
சாலைக்குக்‌ கீழ்ப்புறமாக உள்ளது. அங்கிருந்து நேரே 
ஒரு மைல்‌ தூரத்தில்‌ கடல்‌. 


பெயர்‌ : ஊர்‌ பெருந்‌ தோட்டம்‌. கோயிலின்‌ பெயர்‌ 
ஐராவதேசுரர்‌ கோயில்‌; சுவாமி ஐராவதேசுரர்‌; அம்பிகை 
ஒப்பில்லா முலையம்மை. (அதுலகுசாம்பிகை ) தலவிருட்‌ 
சம்‌ வில்வம்‌ போலும்‌. 


168 சித்தாந்தம்‌ 


கோயில்‌ : எதிரில்‌ ஒரு திருக்குளம்‌. கோபுரம்‌ இல்லை. 
வாயிலிலேயே சுவரின்‌ உள்ளே மேற்கு நோக்கியவாறு 
பைரவர்‌, சனி, சூரியன்‌ அமர்ந்துள்ளனர்‌, விசாலமான 
பிராகாரம்‌, மண்ணாகவே உள்ளது, நந்தி உயர்ந்த பீடத்‌ 
தில்‌ உள்ளார்‌. அக்கினி மூலையில்‌ வாதாடும்‌ பிள்ளையார்‌ 
சிறப்பான விமானத்தோடு கூடிய தனிக்‌ கோயிலில்‌ 
உள்ளார்‌. கோயில்‌ முழுமையும்‌ பழைய கற்கோயில்‌, 
1940 இல்‌ திருப்பணி செய்தபோது கற்களை மாற்றி வைத்‌ 
தமையால்‌ இருந்த கல்வெட்டுக்கள்‌ சீர்கெட்டுப்‌ போயின. 
திருவேண்காடு போல இங்கும்‌ முக்குளம்‌ உண்டு. 


மூர்த்தி: கோட்டத்தில்‌ முறையே விகாயகர்‌; இம்‌ 
மூர்த்தி வர்‌ நாட்டு எழுகடல்‌ மன்னன்‌ மனைவி 
வழிபட்ட மூர்த்தி என்றும்‌ இப்பகு 9 புத்த சமயம்‌ வழங்‌ 
கிய காலத்தில்‌ இம்மூர்த்தி தென்‌ கோட்டத்தில்‌ எழுந்‌ 
தருளூவிக்கப்‌ பெற்றார்‌ என்றும்‌ வழக்குண்டு. அடுதது 
தஷிணாகூர்த்தி மிக அழிய முகபாவம்‌. நிருதி விநாயகர்‌ 
தனிக்‌ கோயில்‌. மற்றும்‌ பீன்கோட்டத்தில்‌ விநாயகர்‌ இருப்‌ 
பது புதுமையாக உள்ளது. வேறிடத்தில்‌ இருக்கவேண்‌ 
டிய விநாயகர்‌ இங்கு கொண்டுவந்து வைக்கப்‌ பெற்றார்‌ 
போலும்‌. முருகன்‌ தேவியரோடு, சிறுவடி. வம்‌, கஜலகஷிமி 
தனிக்‌ கோயில்‌ வடபுறம்‌. பிரமன்‌, துர்க்கை, சண்டேசர்‌; 
அம்பாள்‌ கோயில்‌ அடிப்பக்கம்‌ கல்‌. மேற்‌ பாகம்‌ செங்கல்‌. 
கோயில்‌ மிக்க விசாலமாக இருந்ததென்றும்‌ காலகதியில்‌ 
கிலமானபோது கோயிலைக்‌ குறுக்கி அம்பாளை இங்குக்‌ 
கொண்டு வந்து அமைத்தார்கள்‌ என்றும்‌ சொல்லு 
கிறார்கள்‌. 


முர்த்தி நடுத்தர வடிவம்‌, வாயிலில்‌ நரன்கு கைகளை 
யுடைய நடுத்தர வடிவமுடைய துவாரபாலகர்‌. வாயிலில்‌ 
விநாயகரும்‌ முருகரும்‌ சிறிய வடிவங்கள்‌, தென்‌ புறத்தில்‌ 
மூலவர்‌. மாணிச்க வாசகர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌, அப்பர்‌ 
வடிவங்கள்‌ உள்ளன. மாணிக்கவாசகர்மட்டும்‌ இருந்த 
கோலம்‌ : மிகவும்‌ புதுமை. மிகச்‌ சிறிய வடிவம்‌. அம்பிகை 
நடுத்தர வடி வம்‌; மிகவும்‌ ௮ழகயது. 


அத்தீச்‌ சுரம்‌ 1 59 


உற்சவ மூர்த்திகள்‌ : சம்பந்தர்‌, சண்டேசர்‌, தேவிய 
ரோடு கூடிய முருகன்‌, சோமாஸ்கந்தர்‌ தனி அம்பிகை, 
விநாயகர்‌ அனைவரும்‌ உள்ளனர்‌. ஈடராஐப்‌ பெருமான்‌ 
மிகவும்‌ அழகான வடிவம்‌. முகபாவம்‌ அற்புதமானது; 
பேசுவது போலவே இருக்கிறது. முகத்தில்‌ கோன்றும்‌ 
சிறுகை “என்று வந்தாய்‌” என்று கேட்பது போலவே 
இருக்கிறது, அம்பிகை சிறிது மெலிந்து நீண்ட வடிவம்‌, 
பக்கத்தில்‌ மாணிக்க வாசகர்‌, 


பாடல்‌ : மேற்குறித்தவாறு அப்பர்‌ பாடல்‌, அத்திச்‌ 
சுரப்‌ புராணம்‌. 


வரலாறு : ஐராவதம்‌ துருவாச முனிவர்‌ கொடுத்த 
பூவைக்‌ காலில்‌ போட்டு மிதித்துப்‌ பெற்ற சாபத்தை 
இங்கு பூரித்துத்‌ தீர்த்துக்‌ கொண்டது. இது ஓர்‌ அடை 
யாளச்‌ சித்திரமாகத்‌ தென்புறத்தில்‌ விமாயகமை அடுத்‌ 
துச்‌ சுவரில்‌ ஒரு புடைப்புச்‌ சித்திரமாய்‌ அமைக்கப்‌ பெற்‌ 
னுள்ளது. ரிஷியும்‌ இந்திரனும்‌ தேவியும்‌ ஐராவதமும்‌ 
சில பரிவாரங்களும்‌ உள்ளனர்‌. விநாயகர்‌ இந்திரனோடு 
வாதாடி அருள்‌ புரிந்த காரணத்தால்‌ வாதாடும்‌ விராயகர்‌ 
(தர்க்க கணபதி) எனப்‌ பெயர்‌ பெற்றார்‌. உருத்திரசன்மா 
என்ற அந்தணன்‌ புதல்வனாகிய ஈசானன்‌ என்பவன்‌ 
ஊமையாய்ப்‌ பிறந்து இங்கு வழிபட்ட புண்ணியத்தினா?ல 
ஊமை தீர்ந்து பேசும்‌ ஆற்றல்‌ பெற்றான்‌. 


கல்வெட்டு : கல்வெட்டுக்கள்‌ சிதைக்கப்‌ பட்டமையால்‌ 
புலப்படவில்லை. கருவறையின்‌ வாயிலில்‌ மேற்புற்மழள்ள 
ஒரு கல்லில்‌ மட்டும்‌ ஆவூர்‌ நாட்டு எழு கடல்‌ மன்னன்‌ 
என்ற வரிகள்‌ காணப்டடுகின்‌ றன. 


நிர்வாகம்‌ : கோயிலுக்கு ஐந்து வேலி நிலமுண்டு. 
முருகப்‌ பெரு மானுக்குமட்டும்‌ தனியாக நான்கு ஏகார 
நிலமுண்டு. புதிதாக முஞ்சூறு, மயில்‌ வாகனங்கள்‌ 
செய்துவைக்கப்‌ பெற்றுள்ளன. 


160 சித்தாந்தம்‌ 


கைலாயநாதர்‌ கோயில்‌ : இவ்வூரில்‌ மேற்குறிப்பிட்ட 
வைப்புத்‌ தலம்‌ அன்றி, கைலாயநாதர்‌ கோயில்‌ என்ற ஒரு 
கோயில்‌ அதன்‌ வடமேற்கில்‌ 6 பர்லாங்‌ தொலைவில்‌ 
ரொமத்தாரால்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ளது. இதன்‌ 
கருவறைச்‌ சுவர்‌ இடிந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறது. 
மணா முதலான பெரு மரங்கள்‌ இதன்மேலே முனை த்திருக்‌ 
கின்றன. மகாலிங்கம்‌ மிகவும்‌ அழகான பெரிய வடிவம்‌. 
தென்‌ கோட்டத்தில்‌ சிறு விநாயகர்‌; நிருதி விநாயகர்‌; 
தேவியரோடுகூடி.யசிறு முருகன்‌ கோயில்‌; லிங்கோத்பவர்‌; 
குறுகலான அளவிலமைந்த கஜலாஷிமிக்குத்‌ தனிக்‌ 
கோயில்‌. வடபுறம்‌ பிரமன்‌, துர்க்கை, சண்டேசுவரர்‌. 
சுவாமி கோயில்‌, கற்கோயில்‌; அம்பாள்‌ கோயில்‌ 
செங்கல்‌. அம்பாள்‌ நடுத்தர வரு வம்‌; சுவாமி கோயில்‌ முன்‌ 
புறம்‌ வெளவால்‌ நெற்றி மண்டம்‌, மண்டபத்தில்‌ விமாய 
கர்‌ வடிவங்கள்‌ முருகன்‌, பால முருகன்‌ உள்ளனர்‌, 
உற்சவ மூர்த்திகளில்‌ மிகவும்‌ பழமை பொருந்திய 
சோமாஸ்கந்தர்‌, உத்திராபதி உள்ளனர்‌. ௩டராஜ 
வடிவம்‌ சிறியதாயினும்‌ பழமையானது. அம்பிகையும்‌ 
அப்படியே; அம்பிகைக்குத்‌ தனி வாசிகை உண்டு. சுவாமி 
கைலாயநாதர்‌, அம்பிகை நீலாயதாக்ஷி. நாகையிலும்‌ 
அம்பிகை பெயர்‌ நீலாயதாக்ி என்பதை நோக்க நாகை 
யில்‌ உள்ளமைபோல இங்கும்‌ மரக்கலமேறிச்‌ சென்று 
மீன்‌ பிடித்தும்‌ வாணிபம்‌ செய்தும்‌ வந்தோர்‌ இருந்தனர்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ நாகை நீலாயதாகி போலவே இந்த 
அம்பிகையையும்‌ கருதிக்‌ கொண்டாடி. அருள்‌ பெற்று 
வந்தார்கள்‌ என்றும்‌ நாம்‌ யூகிக்கலாம்‌. 

கோயிலின்‌ தென்புறத்தில்தான்‌ வாயில்‌, கோயில்‌ 
ஊருக்கு வடக்கே தனியாக உள்ளது. வழியில்‌ குளம்‌, 
குளத்தை அடுத்து மதிலை ஓட்டி ஒரு கிணறு உள்ளது. 
ஊரில்‌ எல்லா நீரும்‌ உப்புநீராயிருக்க இவ்வொருகிணற்று 
சீர்மட்டும்‌ ஈல்லநீர்‌. அனைவரும்‌ இதையே உபயோகிக்க 
றார்கள்‌. கோயில்‌ கிலம்‌. மதில்‌ சுவர்‌ முழுமையும்‌ 
வீழ்ந்துவிட்டது. 


அத்தீச்சுரம்‌ 161 


ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 


மிகவும்‌ லமாக இடிந்து போயுள்ள ஒரு பெருமாள்‌ 
கோயில்‌ இவ்வூரில்‌ இருக்கிறது. மூலவர்‌, உற்சவர்‌, தேவி 
யர்‌, திருமங்கையாழ்வார்‌, நம்மாழ்வார்‌, உடையவர்‌, 
சேனை முதலி ஆகியோர்‌ வடிவங்கள்‌ உள்ளன. சிறப்பு, 
திருமங்கையாழ்வாரும்‌ அருகில்‌ குமுதவல்லியும்‌ உள்ள 
இரு தனி வடிவங்கள்‌. இருமங்கையா ழ்வார்‌ கையில்‌ 
ஈட்டி; ஓர்‌ அணிகலமுமின்றியுள்ள ஆழ்வாரைப்‌ பார்த்‌ 
கால்‌ உண்மையாகவே ஒரு வேடன்போல்‌ அழகாகக்‌ 
காட்சி தருகிறார்‌. பெரிய வடிவம்‌, மிகவும்‌ சிறப்பானது. 
எதிரில்‌ ஒரு மனிதன்‌ நிற்பது போலவே தோன்றும்‌, 
இம்மூர்த்தியை வேறிடங்‌ கொண்டுபோவதற்கு முயற்சி 
செய்தார்களென்றும்‌ ஊரரர்‌ முயற்சியால்‌ அது தடை 
பட்டது என்றும்‌ அறிகிறோம்‌. திருமங்கையாழ்வார்‌ 


வடிவம்‌ பார்க்‌; கத்தகுந்தது. 


தெளிவில்‌ பிறந்த இரு சுடர்கள்‌ 
(கா. சிவகாமி எம்‌.ஏ., உதகை ) 


உலகில்‌ பல்லாயிரங்கோடி உயிர்கள்‌ பிறந்துழன்‌ று 
இறுதியில்‌ காலவட்டத்தல்‌ மறைந்து படுகின்றன. பிறப்‌ 
பென்னும்‌ பேரிருளைப்‌ பிரிந்து செல்கின்ற உயிர்‌ இறப்‌ 
பென்னும்‌ பேரீருளை அடைவதற்குள்‌. இடையில்‌ உழல்‌ 
இன்ற பாட்டையைத்தான்‌ நாம்‌ வாழ்க்கை என்று கூறு 
கின்றோம்‌. ஒரு வட்டத்தின்‌ தொடக்கம்‌ எப்புள்ளியில்‌ 
சிலை பெறுகின்றேேதோ--அப்புள்ளியிலேயே அதன்‌ 
முற்றும்‌ அமைந்திருத்தல்‌ போல இருளைக்‌ கிழித்துப்‌ 
பிறந்த 'கதிர்‌' இருளிலேயே மடிவது போல, வாழ்க்கை 
என்பது பிறப்பென்னும்‌ இருளிற்‌ பிறந்து, இறப்பென்னும்‌ 
இருளில்‌ முடிந்து படுகின்றது. இங்ஙனம்‌ தோன்றி முட 
இன்ற வாழ்க்கை வட்டத்தின்‌ தனமையை உணராது 
உயிர்கள்‌ துன்புறுகன்‌. றன. தோன்‌ றிய எதற்கும்‌ “முடிவு” 
உண்டு. ஆனால்‌ முடிவிலேயே தோற்றமும்‌ உண்டு. இது 
தான்‌ இயற்கையின்‌ வியப்பான பெரு நியதி / 


162 சித்தாந்தம்‌ 


கண்ணுக்குத்‌ தெரியாத நுண்ணணு உயீர்களிலிருந்து 
பூதகரமான உடலங்களைப்‌ பெற்ற உயிரினங்கள்வரை-- 
எல்லா உயிர்களும்‌ இந்தக்‌ கால வட்டத்தில்‌ மாறி மாறிப்‌ 
பிறந்து. றுன்‌ றன. இப்பிறவிகளில்‌ “மன உணர்வு பெற்ற 
மானுடப்‌ பிறப்பே தலைசிறந்தது. இயற்கை நியதிகளை 
யெல்லாம்‌ உற்று நோக்கி, “இவற்றிற்கெல்லாம்‌ காரணம்‌ 
யாது?” என ஆராய்ந்து-காரணத்தை உணர்ந்து, அக்‌ 
காரணத்தோடு கலப்பது, என்ற பேரமைப்பு இம்மானுடப்‌ 
பிறப்பிற்றான்‌ நிகழவியலும்‌. எனவேதான்‌ “இப்பிறவி 
தப்பினால்‌ எப்பிறவி வாய்க்குமோ ஏது நிகழுமோ”? என்று 
காயுமானார்‌ கசிந்துருகுகின்றார்‌. 


ஆனால்‌ மனிதனுக்குக்‌ கொயுக்கப்பட்டிருக்கும்‌ இச்‌ 
சாதனத்தை அவன்‌ புரிந்து கொள்கன்றானா? இப்பிறவி 
தப்புவதற்குள்‌ பீறவா நெறிக்காகப்‌ பாடுபடுகன்றானா ? 
இல்லை! கோடானு கோடி மனிதர்கள்‌ உலகியல்‌ நெறியி 
லேயே உழன்று “இருள்சேர்‌ இருவினையின்‌ ?' காரணமாகச்‌ 
செம்பொருள்‌'? காணாது ஓழின்‌ றனர்‌, இத்திவினை 
யாளர்களை உய்விக்க வேண்டிப்‌ பல நூறு ஆண்டுகளுக்கு 
ஒரு முறை ஒரு “செம்பொருள்‌? கண்ட சான்றோன்‌ 
தோன்றுதலை வரலாறு நமக்குச்‌ சுட்டுகின்றது. அங்ங 
னம்‌ தோன்றியவர்களில்‌ முதன்மையானவர்களே இரு 
வள்ளுவரும்‌ சிவநெறி கண்ட செம்மையாளஎர்களுமாவர்‌. 


தெய்வப்‌ புலவர்‌ திருவள்ளுவர்‌, மெய்கண்ட சாத்தி 
ரங்களான சித்தாந்த சாத்திரங்கள்‌ தோன்றிச்‌ சிவநெறி 
கூறும்‌ சித்தாந்தத்தை முறைப்படுத்துதற்குப்‌ பன்‌ 
னூறுண்டுகட்கு முற்பட்டவராவார்‌. எனினும்‌ இந்திய 
நாட்டிலேயே காலத்தால்‌ முற்பட்டது எனவும்‌, உயர்ந்த 
சிந்தனையின்‌ தெளிவு எனவும்‌ பலபடியாக மேல்நாட்டு 


தெளிவில்‌ பிறந்த இரு சுடர்கள்‌ 163 


அறிஞர்‌ 1பெருமக்களாலும்‌ போற்றிப்‌ புகழப்படுவதும்‌, 
தமிழரின்‌ தனிச்‌ சொத்து மோன சைவ நெறியுட்பட்டவரே 
அவர்‌ என்பது திருக்குறளை நன்கு கற்றவர்‌ உணர்ந்த 
உண்மையாகும்‌. 


1 a. ‘‘The worshlp of Civa 15 one of the oldest and most 
widely spread in India.’ —Pai. 
=-‘Monograph on the Religious Sects in India 
among the Hindus’ 
“The Salva Siddhanda represents the high water 
mark of Indian thought and Indian 1186. 15 
Rev. W. Goudie, C.C. Magazine. 

c. “A system which perhaps from the theistic polnt 
of view 15 the most valuable of all that have sprung 
upon the Indian soll.’ 

Rev. 14, Macnicol, Indian Thelsm. 

d. ‘‘No cult in the world has produced a richer devo- 
tlonal literature or one more instinct with brilli- 
ance of imagination fervour of feeling and grace of 
expression.’ -Dr. L. D. Barnett; Heart of India. 

¢. ‘“‘Saivism Is the most ancient faith in the world.” 

-Sir. John. Marshall. 
f. ‘‘Saiva Siddhanta may be ranked among the perfect 
and cleverest system of human thought.’’ 
-Dr, Kamil Zvilabil. 
2 ‘The Saiva Siddhanta . philosophy of South India is 
one of the classical products of the Tamil mind,’ 
வ்‌ Siddhanta is predomianantly a Tamil Philo 
sophy .?* 
John. H. Piet, A Logical Presentation of the Saiva 
Siddhanta philosophy. 
‘The Salva Siddhanta system 15 the most elaborate 
influential and undoubtedly the most intrinsically 
valuable of all the religions of India. It is peculiarly 
the South Indian and Tamil Religion. 
Dr. 0. U. Pope. 


b 


ப்‌ 


164 சித்தாந்தம்‌ 


வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்தலே! செந்நெறி 
யடையப்‌ போதுமானது என்று நினைந்தே திருவள்ளுவர்‌ 
உலூற்கெல்லாம்‌ பொதுமையான ஒரு நூலைத்‌ தந்தருளி 
னார்‌. இறைவன்‌ கொடுத்த இயற்கைக்‌ கூறுகளை அள 
வோடு அனுபவித்து, “மனையுள்‌ இருந்தவர்‌ மாதவர்‌ 
ஓப்பர்‌'£1 என்ற திருவாக்கிற்கியைய இல்லறத்தானே 
இன்பப்‌ பேற்றினை அடைய இயலும்‌ எனக்‌ கருதி, உலகிய 
லிலே உழலும்‌ மாந்தர்க்கு, அவ்வுலகியற்பாற்‌ பட்ட 
இல்லறத்திலேயே நல்லறம்‌ கூறி நூல்‌ செய்தனர்‌ இரு 
வளளுவரெனில்‌ சாலப்‌ பொருந்தும்‌. அதாவது மாந்தர்‌ 
எளிதிற்‌ பின்பற்றி மேல்நிலை யடைய உலகியல்‌ முறையி 
லேயே அன்பைப்‌ பெருக்கி அறத்தை வளர்க்கும்‌ மார்க்கத்‌ 
தைக்‌ தந்தருளினார்‌. எனவே திரு.வி. க, அவர்கள்‌ கூறு 
கினறபடி வள்ளுவரை :*ஏல்லாச்‌ சமயங்களினின்‌ றும்‌ 
தனித்தும்‌, எல்லாச சமயங்களிலும்‌ ஊடுருவியும்‌ எல்லாச்‌ 
சமயங்களும்‌ சேர்ந்த ஒன்றாகவும்‌ இலங்கும்‌ சைவத்‌''2துட்‌ 
படுத்துவது தவறாகாது, தனித்தமிழ்ச்‌ சொதச்தாகிய சைவத்‌ 
இல்‌ வள்ளுவனாருக்கும்‌ பங்கு உண்டு அல்லவா ? 


தமிழகத்தில்‌ சமண பெளத்த மதங்கள்‌ புகுவதற்கு 
மிக முன்பே சிவ வழிபாடு இருந்து வந்திருக்கிறது. 3 சங்க 
நூற்களும்‌, ஏனையவும்‌ நமக்குச்‌ சிறந்த சான்றுகள்‌ நல்கு 
கின்றன. புறநானூற்றில்‌ வருகின்ற, 4“ முக்கட்‌ செல்‌ 
வர்‌ ககர்வலஞ்‌ செயற்கே ??, 5*கறைமிடற்றண்ணல்‌ 
காமர்‌ சென்னி'?, 6 நீலமணிமிடற்று ஒருவன்‌ போல ?), 
7“ நீணிமிர்‌ சடைமுது முதல்வன்‌?” 8 *மாற்றருங்கணிச்ரி 


இருமந்திரக்‌ - 47 
சைவத்தின்‌ சமரசம்‌, பக்கம்‌ 29 
சைவ சமய வளர்ச்சி, பக்கம்‌ 13 ௦ 42 
புறம்‌ - 6 


Cuomo 
| 
a 
(ப 


தெளிவில்‌ பிறந்த இரு ௬டர்கள்‌ 186 


மணிமிடற்றோன்‌?? என்பன போன்ற அடிகளானும்‌, அக 
௩ானூற்றில்‌, * நான்மறை முது மதல்‌ க்கட செல்வன்‌" 
எனவரும்‌ குறிப்பினானும்‌, மதுரைக்‌ காஞ்ரி யுள்‌ , மழு 
வாள்‌ நெடியோன்‌ தலைவனாக"? என வருதலானும்‌, மலை 
படுகடாத்‌ துள்‌, 


பேரிசை நவிரம்‌ மேஏ யுறையும்‌ 
காரி யுண்டிக்‌ கடவுளது இயற்நையும்‌ ?? 


எனவரும்‌ அடிகளானும்‌, ஐங்குறு நூற்றுள்‌,  நீலமேனி 
வாலிழை பாகத்து ஓருவன்‌? என வருதலானும்‌ சங்க 
காலத்திலேயே சிவ வணக்கம்‌ உண்டு என்பது தெளிவா 
ன்றது. 


மேலும்‌ சங்கம்‌ மருவிய நூல்களாகக்‌ கருதப்படும்‌, 
கலித்தொகை, பரிபாடல்‌, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை 
முதலியவற்றும்‌ சிவ வழிபாட்டுக்‌ குறிப்புகள்‌ காணப்‌ 
படுகின்றன. கற்றோர்‌. ஏத்தும்‌ கலித்தகொகையுள்‌ , 
1“தொடங்கற்கண்‌ தோன்றிய முதியவன்‌”, 2 “இமைய 
வில்‌ வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன்‌?', 8 (ஆனேற்றுக்‌ 
கொடியோன்‌??, &4::அலமர்‌ செல்வன்‌ அணிசால்‌ பெரு 
விறல்‌”, 5“கொலைவன்‌ சூடிய குழவித்‌ திங்கள்‌ '', 0 
நுதல்‌ முக்கணான்‌ உரு”, 7'“பெரும்‌ பெயர்க்‌ கணிச்சி 
யோன்‌ மணி மிடற்றணி?!, 8 மணமலர்க்‌ கொன்றை 


யவன்‌", 9 அரும்‌ பெறல்‌ ஆதிரையான்‌", எனவரும்‌ 
அடிகளானும்‌, பரிபாடலுள்‌, 10“காஅய்‌ கடவுள்‌??, 
11 “ஆதிரை முதல்வன்‌??, 12' தளிநிலைச்‌ சல 
தாரி?? என வரும்‌ குறுிப்புகளானும்‌, சுலப்பதிகாரத்துள்‌ , 

1, கலி 2 2. கலி 38 

3 26 fe இ “61 

கத்‌ 103 6.) 104 

LOS 8: ம 

9. 180 

10 ப்ரி - 5 வரி 13 

i உ ம 


12. 93 எ , 6 


166 சித்தாந்தம்‌ 


13“பிறவாயாக்கைப்‌ பெரியோன்‌ கோயில்‌", 14“ நு தல்விழி 
நாட்டத்திறையோன்‌ '' என வருதலானும்‌, மணி 
மேகலையுள்‌, 15: நுதல்விழி நகாட்டத்திமையோன்‌ முத 
லாய்‌'' எனச்‌ சிவனுக்கு முதன்மை கொடுத்துப்‌ பேசப்படு 
தலானும இஃது உணரப பெறுகின்றது. 


இர்நூற்களில்‌ சிவன்‌? என்ற சொல்‌ காணப்படா 
விடினும்‌ சிவ வணக்கம்‌ இருந்தமையை மேலே கண்ட 
குமிப்புகளான்‌ உணர முடினெறது. மணிமேகலையுள்‌, 
'சமயக்கணககர்‌ தமதிமங்‌ கேட்ட காதையுள்‌” சைவ வாதி 
பற்றிய குறிப்புக்‌ காணப்படுகின்றது. 16 சிவநெறி என்‌ 
பதே சைவ நெறி என்று வந்திருக்க வேண்டும்‌. 17எனவே 
'சிவன்‌' என்ற சொல்‌ மணிமேகலைக்கு முன்பே வழங்கி 
யிருக்க வேணடும்‌. இனிச்‌ 'சிவம்‌' என்ற சொல்‌ செம்மை” 
என்பதன்‌ அடியாகப்‌ பிறந்த தென்பதே அறிஞர்‌ முடிபு. 
18இச்‌ சிவமாகிய 'செம்பொருளின்‌' முதல்‌ நிலையை நாம்‌ 
வள்ளுவத்தில்‌ காணலாம்‌. 


791: பிறப்பென்னும்‌ பேதைமை நீங்கச்‌ றெப்பென்னும்‌ 
செம்பொருள்‌ காண்பது அ௮றிவு,!? 


801 இன்சொலால்‌ ஈரம்‌ அளைஇப்‌ படிறுஇலவாஞ்‌ 
செம்பொருள்‌ கண்டார்வாய்ச்‌ சொல்‌,?? 


13. இலப்பதிகாரம்‌ வரி 586 

14, ல்‌ ஒட 210 

15. மணிமேகலை வரி 154 

16. மணிமேகலை வரி 3575 

17. சைவ இலக்கிய வரலாறு பக்கம்‌ 19 
18. குமிழர்‌ சமயம்‌ பக்கம்‌ 45 

19, குறன்‌ - 358, 20. குறள்‌ - 91 


தெளிவில்‌ பிறந்த இரு சுடர்கள்‌ 187 


இச்செம்பொருளாகிய சிவத்தைத்‌ தான்‌ மாணிக்க வாசக 
ரும்‌, 21 செம்பெருமானே சிவபுரத்தரசே?', 22செம்‌ 
பொருட்டுணிவே சீருடைக்கழலே”', 29 'செம்மையேயாய 
சிவபத மளித்த செல்வமே? என்ற அடிகளால்‌ தம்‌ திரு 
வாசகத்துள்‌ குறித்துச்‌ செல்லுகன்றார்‌. 


மோனச்‌ சிவமான இச்‌ செம்பொருளையே இசாமலிங்க 
வள்ளல்‌, 1: செம்மையெலாம்‌ தரும்மெளன அணைமேற்‌ 
கொண்டு”? எனப்‌ பாடுகின்றார்‌. சித்தருக்குச்‌ சித்தரான 
திருமூலரும்‌ 2'£செம்மைச்‌ சிவமேரு?' எனக்‌ குறிக்கின்றார்‌. 
இனிச்‌ சித்தாந்த சாத்திரங்களுக்குட்பட்ட வீனா வெண்பா 
விலும்‌, திருவுந்தியாரி லும்‌, 


3! அருளால்‌ உணர்வார்க்‌ ககலாத செம்மைப்‌ 


பொருளாக நிற்கும்‌ ?? எனவும்‌, 
4“ சென்ற நெறியெல்லாம்‌ செந்நெறி யாம்ப.ர 
நின்ற பரிசறிம்‌ தந்‌ தபற?” எனவும்‌ 


குறித்துச்‌ செல்லலைக்‌ காணலாம்‌. 


 ஒருருவம்‌ ஒரு நாமம்‌: ஒன்றுமில்லா '' இச்செம்‌ 
பொருளுக்கு, “ஆயிரம்‌ திருநாமம்‌” சொல்லுகின்ற உல 
இல்‌ பொதுமையைச்‌ சைவம்‌ பேசும்‌ சமரசத்தை உணர்த்த 
வேண்டி, வள்ளுவர்‌ 'பதியை' இறழையென்றே சுட்டிப்‌ 
பாடுகின்றார்‌. எனினும்‌, “தென்னாடுடைய சிவக்‌ கருத்தா 
கிய” இறையுண்மை, உயிருண்மை, மலத்தானாம்‌ பிறப்‌ 
புண்மை ஆகியவற்றையே தம்‌ நூலுள்‌ திருவள்ளுவர்‌ 


21. வாழாப்பத்து - திருவாசகம்‌ 
22. பிடித்த பத்து - திருவாசகம்‌ 
23. பிடித்த பத்து - திருவாசகம்‌ 
1. இருவருட்பா - மகாதேவமாலை 
2. திருமந்திரம்‌ - 2415 

3. வினா வெண்பா - 13 

4, திருவுந்தியார்‌ - 36, 


168 சித்தாந்தம்‌ 


முதன்மையாகக்‌ கொண்டு செல்லுஜன்றார்‌. எனவே, உல்‌ 
இற்குப்‌ பொதுமையை உணர்த்திய சைவமே இவரது 
சார்பு என்பதில யாரும்‌ ஓயுறல்‌ வேண்டுவதில்லை 


( காரிட்ட ஆணவக்‌ கருவறையில்‌ அறிவற்ற கண்ணி 
லாக்‌ குழவியைப்‌ போல்‌ ' அலமருகின்‌ ற மானிட சமுதா 
யத்தின்‌ 'இருள்கடிய' எழுந்தது திருவள்ளுவம்‌. அதே 
போல்‌, முட பாழும்‌ பாழாய்‌ முதற்பாழ்‌ வெறும்‌ பாழாய்‌, 
அப்பாமுக்‌ கப்பாலே, ஆனந்த நடனமிடும்‌ சதாசிவமும்‌, 
அதன்‌ இரகசியமும்‌ இன்னது எனக்‌ காட்டச்‌ சான்றோர்‌ 
லைர்‌, “சித்தாந்த சாத்திரங்களைச்‌ செய்தனர்‌. ஆக இவ்‌ 
வீரு சுடர்களூம்‌ தமிழம்மையின்‌ இரு விழிகளெனில்‌ 
மிகையன்று. தெளிவிற்‌ பிறந்த இவ்விரு சுடர்களையும்‌ 
ஆய்தல்‌ தமிழராவார்‌ தம்‌ கடமையாகும்‌. 


திருமந்திரம்‌ அரியவுரை 


( வித்துவான்‌ அம்பை சங்கரனார்‌ ) 


ஒன்றே கலப்பை யுழப்பெரு தைந்துள்ள 

ஒன்றே நினைந்திட்‌ டுழப்புகி லோடிப்போம்‌ 
என்றே நினைந்திட்‌ டுழுதுண்ண வல்லார்க்‌ 
கன்றேநட்‌ டன்றே யறுத்துண்ண லாமே. 


(என்பது) வேதத்துக்கு ஆதியும்‌ அந்தமுமான பிர 
ணவத்தை மெத்தெனக்‌ கலப்பதொன்றான பதார்த்தத்‌ 
தைப்‌ பொருந்தப்‌ பார்க்கிற பஞ்ச வாயுக்களாகிற வெருது 
களில்‌ கூடாமல்‌ நீங்கா நின்றது. இவை நீங்காதபடியா 

"கச்‌ சுழிமுன்னா யிலே பிரணவத்தைச்‌ செலுத்தின்‌ 
இதகானே சொயம்பிரகாசத்தை நட்டுப்‌ பிறவியை 
யறுத்து அமுதபோகத்தைப்‌ பொசிப்பிக்குமே யென்று பிர 
ணவத்தின்‌ பெருமையை வியந்து சொல்லியது. 


திருமந்திரம்‌ அரியவுரை 189 


ஒன்றே கல என்பது வேதங்களெல்லாமாதியும்‌ அந்த 
முமாய்‌ நிற்கிற பிரணவ மாற ஒன்றே கல, 


பை என்பது பையப்பைய என்றபடி. 


உழப்பெருதைந்தள என்பது பிடிபடாமற்றிரிறெ 
பஞ்ச வாயுக்களாகிற வெருது உண்டென்‌றபடி. 


ஒன்றே நினைந்திட்டுமப்புகி லோடிப்போம்‌ என்பது 
ஒன்றான பரமசிவனை யேயும்படியாக நினைந்திட்டுச்‌ 
செலுத்தப்‌ புகல்‌ விட்டுப்போ மென்‌ றபடி 


ஒன்றே நினைந்திட்‌ டுழுதுண்ண வல்லார்க்கு என்பது 
சு. மிமுன்னாடி.யிலே பொருந்தும்படியாக நினைந்திட்டு 
ஆகுஞ்சனத்தாலே செலுத்தி யமுதத்தை யுண்ண வல்‌ 
லார்க்கென்‌ றபடி.. 


அன்றே நட்‌ டன்றே யறுத்துண்ணலாமே என்பது 
அப்பொழுதே சுயம்பிரகாசத்தை நட்டு அன்று தலைப்‌ 
பொருந்துகிற பிறவியை யறுத்துப்‌ பரமானந்த சுகத்தைப்‌ 
பொசிக்குமே யென்றவாறு. 


(குறிப்பு ) இச்செய்யுள்‌ சமாஜப்பதிப்பு முதலிய சில 
பதிப்புகளில்‌ காணப்பெறவில்லை. 


மடை தலை வாய்க்கொண்ட மாறாத முன்னீர்‌ 
கடைமடை தாங்கிக்‌ கலக்க நிறுத்தி 
யுடைமடை தாங்கி யுயிர்முளை யோம்பி 
கடைமடை தாங்கென்று நந்திவைத்‌ தானே. 


(என்பது) சரசினுடைய முடிவிலே நின்றுங்‌ கண்ட 
மாகிறமடையிலே தலைகொள்ளும்படி காற்றோடே கூடி 
வருவதான அனாதி செலு மிடா பிங்கலையிற்‌ போகாமல்‌ 
சுழிமுன்னாடியிலே மணடலங்களாறிலே பழப்புவதுமாய்‌ 
சுக்கலமும்‌ பிராணனும்‌ நீங்காதபடியுமாக நம்முடைய 
பக்கலுணடான அக்கினிதானே செய்து முடிப்பதாக 
வொரு வசனத்தை ஈமக்கு விட்டானே யென்று குரு வச 
னத்தின்‌ பெருமையை வீயந்து சொல்லியது. 


170 சித்தாந்தம்‌ 


மடைதலைவாய்க்‌ கொண்ட மாறாதமுன்னீர்‌ என்பது 
கண்டமாகிற மடையிலே வாய்க்கொளளும்படியாக வீணா 
கண்டாஇறவரைத்‌ தலையிலே நின்றும்‌ கரத்தோடே கூடி. 
வருவதான அனாதி காலத்திலுள்ள செலமென்றபடி. 


கடைமடை தாங்கிக்‌ கலக்க நிறுத்தி என்றது பிர 
ணனையரிக்கையே தொழிலான இடா பிங்கலை வழியிற்‌ 
செல்லாமல்‌ சுழிமுன்னாடியிலே நிற்கிற மண்டலங்கள்‌ 
ஆறிலே பரவும்படி நிறுத்தி யென்றபடி. 


உடைமடை தாங்கி யென்றது கெற்பக்‌ கொள்கை 
யாகிற குழியிலே விழும்படி. யுடைத்துப்‌ பாய்கிற சக்‌ 
லத்தைத்‌ தாங்கக்‌ கொண்டென்‌ றபடி. 


உயிர்முளையோம்பி யென்றது ஆயுவானது மேலே 


வளரும்படியாக ஆகுஞ்சனமானது பேணிக்‌ கொள்ளும்‌ 
என்றபடி. 


நடைமடை தாங்கென்று நந்திவைத்தானே யென்றது 
வ[நிபாடு குன்றாமல்‌ அரும்பாமல்‌ உள்ள ௮க்கனிதானே 
நடத்தும்படி குருவானவன்‌ உபாயமாகிற வசனத்தை விட்‌ 
டானென்றவாறு. 


(குறிப்பு) இச்‌ செய்யுளும்‌ சமாஜப்‌ பதிப்பு முதலிய 
சில பதிப்புகளில்‌ காணப்பெறவில்லை. 

மந்திர மொன்றே மலரி லுதிப்பது 

உந்தியின்‌ கீணின்‌ றொருக்காலு தஞ்செய்யுஞ்‌ 

சந்தியி வின்ற தலைவனைச்‌ சாவதற்‌ 

கந்தியி னின்றா ரயர்கின்ற வாறே, 


(என்பது) அக்கமொன்றுதானே அகோ முகமான 
வாயுவை. 44% வற்றுமாயிதுவே வழியாக மேலான பரம 
சிவனைத்‌ தெரிசிப்பிக்க வற்றுமாய்ருஃக விவ்வாக்க மொன்‌ 
றையு நிருபித்தமியாதே திரிசந்தியலும்‌ பலபல மந்திரங்‌ 
கள்‌ கொண்டு செபித்துத்‌ திக்குகடோ றுந்தொழுது எது 
பொருளென்றதியாதே மயங்குகன்றுர்களே யென்று அஞ்‌ 
ஞானரை நோக கொந்து சொல்லியது. 


திருமந்திரம்‌ அரியவுரை 171 


மந்திரமொன்றே மலரிலுதிப்பது என்றது பிரணவ 
மான எழுத்தொன்றுமே மலரையில்லாகவுடைய வக 
னியை யுதிப்பிப்பது என்‌ றபடி. 


உந்தியின்‌ ழ்‌ நின்று ஒருக்காலுதஞ்‌ செய்யும்‌ என்‌ 
றது இதுதான்‌ ஏகாநதத்‌ தானத்திலே நின்றுங்‌ £ழ்‌ 
நோக்கி வியாபரிக்கிற அபானன்‌ என்ற வாயுவை மேலே 
செல்லும்படி. தள்ள வற்றாயிருக்கு மென்‌ றபடி. 


சந்தியின்‌ நின்ற தலைவனைச்‌ சார்வதற்கு என்றது , 
ஈாற்சந்தியான கபால மத்தியத்திலே நிற்கிற பரமசிவனை 
வழிபாடுணர்ந்து சென்று ஒருவரு மறிகிறார்களில்லை 
யென்றபடி. 


அந்தியின்‌ நின்றா ரயர்கன்‌ றவாறே என்றது திரிசந்தி 
யிலும்‌ அநேக மந்திரங்களைச்‌ செபிக்கிற பெரியோர்களும்‌ 
இந்த வக்கர மொன்றின்‌ பெருமையை அறியாம லயர்கிற 
படியே என்‌ றவாறு. 


(குறிப்பு) இச்செய்யுள்‌ சமாஜப்‌ பதிப்புள்‌ வேறு 
விதமாகக்‌ காணக்கிடைக்கிறது. அது வருமாறு :- 


மந்திரம்‌ ஒன்றுள்‌ மலரால்‌ உதிப்பது 
உந்தியி னுள்ளே உதயம்பண்‌ ணாநிற்கும்‌ 
சந்திசெய்‌ யாநிற்பர்‌ தாம தறிகிலர்‌ 
அந்தி தொழுதுபோ யார்த்தகன்‌ றார்களே. 


எங்கே இயங்கினும்‌ பூரி யிடத்திலே 
அங்கே யதுசெய்கை யார்க்கு மரிதென்று 
கொங்சே பிடித்திட்‌ டிலாடத்தி லேசெலச்‌ 
சங்கே குறிக்கத்‌ தலைவனு மாமே. 


(என்பது) யோகஞ்‌ செய்யுமளவி லோரிடமாக 
வோரிடத்திலேயிருந்து ரேசக பூக கும்பகஞ்‌ செய்ய 
வேணும்‌. இது கிலேச மொழியச்‌ சரீர சித்திக்கடையாது 
எங்கே வியாபரிக்கனும்‌ பிரணவ அட்சர மொன்றையும்‌ 
சுழி முன்னாடி.யிலே பூரிக்கையறிதலிது தானே சித்தியுமாய்‌ 
இவ்வட்சரந்தன்னைக்‌ கண்டத்தலேயுறச்‌ சங்ககாதங்ளே 


179 சித்தாந்தம்‌ 


ரும்படி. இலாடமத்தியம்‌ வழியாக வமுதத்துக்‌ இடமான 
சிரசினுடைய முடிவிலே கொழுவிக்கிலிது பரமசிவனை ஜ்‌ 
தெரிசிப்பிக்க வற்றாயிருந்ததென்று வியந்து சொல்லியது. 


எங்கேயியங்கினும்‌ பூரியிடத்திமீல என்றது பலருடன்‌ 
கூர யிருக்கும்‌ தனித்கனியிருக்கனும்‌ போக்குவரத்து 
செய்யிலும்‌ எப்பொழுதும்‌ சுழி முனனாடியிடத்திலே பிர 
ணவாட்சரத்தைக்‌ கொண்டு வாயுவாலே பூரித்துக்கொள்‌ 
ளென்றபடி. 


அங்கேயது செய்கை யார்க்கு மரிதென்று என்றது 
அகார வுகார மகாரங்களாலே ரேசக பூரக கும்பகஞ்‌ 
செய்யுமளவி லாதனம்‌ வழுவாமல்‌ ஒரிடத்திலேயிருந்து 
நாசியைத்‌ தொட்டுக்‌ கரிகையை நடத்தவே ணும்‌ அதில்‌ 
முன்பு சொன்ன வழிபாடு செய்கையரிதல்ல வென்‌ றபடி.. 


கொங்கே பிடி.த்திட்டிலாடத்திலே செலச்‌ சங்கே 
குறிக்கத்‌ தலைவனுமாமே என்றது அமுதத்துக்‌ இருப்பிட 
மான சிரசினுடைய முடிவிலே யிலாடமத்தியம்‌ வழியாகச்‌ 
சங்கத்‌ தொனி போலும்‌ நாதஞ்‌ செல்லும்படி கண்டத்தை 
யுற்றிவ்‌ வட்சரத்தாலே குறிககிற பரவெனு முடைத்தா 
மென்றவாறு. 


(குறிப்பு) இச்செய்யுள்‌ சமாஜப்‌ பதிப்புள்‌ சிறிது 
மாறுபட்டுக்‌ காணக்கிடைக்கிறது. அது வருமாறு: 


எங்கே யிருக்கினும்‌ பூரி இடத்திலே 
அங்கேயது செய்ய ஆக்கைக்‌ கழிவில்லை 
அங்கே பிடித்தது விட்டள வுஞ்செல்லச்‌ 
சங்கே குறிக்கத்‌ தலைவனு மாமே 


மூக்கினிற்‌ காலாட்டி மூன்றினிற்‌ கைகூட்டி 
நாக்கினி லிச்சூட்டி நல்ல வமுதூட்டித்‌ 
தேக்கினை யூட்டிச்‌ சிவமந்‌ திரமூட்டி 
யாக்கையி ஜூட்டிடும்‌ அல்லும்‌ பகலே, 


திருமந்திரம்‌ அரியவுரை 178 


(என்பது) சுகாதனமாக விருந்து இரண்டு கையும்‌ 
இலிங்கத்துக்கு மேலாக நெகிழாமல்‌ மலாத்தி வைத்து 
வாயுவை மெத்தென நாசியிலே சொருகியும்‌ தந்தத்‌ 
தாலோட்டங்களிலே யுறும்படி. _யோசைபடவுள்ளேவாங்கி 
யத்தாலுண்டான வழுதத்தைப்‌ பொசித்தும்‌ பீரணவங்‌ 
கொண்டு வாயாலே பூரித்துமாக இவ்வழிபாடு மூன்று நாடி. 
களிலே பரப்பும்படி பொறுக்கு மளவு முள்ளே பூரித்துக்‌ 
கொள்ளுதல்‌ கிரியா யோகம்‌ என்றபடி. 


(குறிப்பு) இச்செய்யுள்‌ சமாஜப்‌ பதிப்பு முதலிய 
வற்றில்‌ காணப்பெறவில்லை. 


வலைகொண் டறுவர்‌ வணங்கிமுன்‌ னிற்கக்‌ 
கலைகொண்டோ ரைவர்‌ கலந்துட னிற்க 
நிலைகொண்டு நால்வர்‌ நிலாவினுள்‌ நிற்கச்‌ 
சிலைகொண்‌ டிருவர்‌ செழும்பதி காத்தே. 


(என்பது) ஆதித்தனும்‌ அக்கினியுமாகிற விருவரும்‌ 
வீணாதண்டாகிற சிலையைக்‌ கைக்‌ கொண்டு சு(மிமுன்னாடி. 
யாகிற காணியை யேற்றிக்‌ குருவசனமாகிற பகழியைத்‌ 
தொடுத்து காடியாகிற வலையை வாயுவாலே கட்டுவித்து 
ஐம்புலனாகிற .பிருகங்களையும்‌ சந்திரனாகிற வம்புலியையும்‌ 
மேவிலே படும்படி. வேட்டையாடாதே வீடுகாத்திருக்கும்‌ 
படி. விட்டார்களே யென்று அஞ்ஞானரைக்‌ அவித்தல்‌. 


வலைகொண்டறுவர்‌ வணங்கி முன்நிற்க என்றது, 
ஜாயதே ஸ்திஷப்ரணமதே விபக்வி யதே இனஸ்‌இதி '? 


என்கிற அரவத்தையு முடைமையாக வுடைய சரீரம்‌ எழு 
பத்தோராயிர த்தறுநூறு மாடுயாலே கட்டுண்ணப்பட்ட 
வலையை யேரட்டுக்‌ கொண்டு உச்சரித்து வளையும்‌ படியாக 
வாயுவானவன்‌ முன்நிற்க வென்றபடி 


கலைகொண்டேோரைவர்‌ கலந்துடன்‌ நிற்கவென்றது 
ஓரிடத்திலே நிலையில்லாமல்‌ கலைத்துக்‌ கொண்டு திரிகிற 
ஐம்புலனாகிற மிருகங்களும்‌ மிற்க வென்றபடி. 


174 சித்தாக்கம்‌ 

நிலைகொண்டு நால்வர்‌ என்றது மானாதி பரன்‌ கால்‌ 
வரு மிவையத்‌ இடைய நிலைபாடு கண்டு நிற்கவென்‌ றபடி. 

ஙிலாவினுள்‌ நிற்க என்றது நிலாவாகிற வம்புலியு 
முள்ளே யகப்படும்படி. மிற்க வென்‌ றபடி. 

சிலைகொண்டி.ருவர்‌ செழும்பதி காத்தே என்றது ஓரி 
படத்திலே நிலையில்லாமல்‌ கலைந்து கொண்டு சுழி முன்னாடி. 
யாகிற காணியை ஏற்றிக்‌ குருவசனமாகிற பகழியைத்‌ 
தொடுத்து முன்பு சொல்லப்பட்ட மிருகங்களையும்‌ அம்பு 
லியையும்‌ விழ வெய்து கொண்டு சுகம்‌ பாராமல்‌ வீடுக 
கொத்திருந்து விட்டார்களே என்றவாறு, 


(குறிப்பு) இச்செய்யுள்‌ சமாஜப்பதிப்பு முதலிய 
வற்றில்‌ காணப்பெறவில்லை. 


முருகன்‌ தத்துவம்‌ 


“: (மா, ப, தியாகராஜன்‌ பி.ஏ.) :- 


தத்வம்‌ என்றலுமே இலர்‌ புரிக்கு கொள்ள முடியா 
ததென எண்ணி விடுகின்றனர்‌. புரிக்கு கொள்ள முயல்‌ 
வதுமில்லை. அப்படிப்‌ புரிக்கு கொள்பவர்களும்‌ உண்மை 
வரலாற்றை ஐயப்படுகின்றனர்‌. உதாரணமாக “முப்புர 
மெரித்தஅ மும்மல காரியம்‌” என்ற திருமூலர்‌ வாக்கைப்‌ 
படி த்தம்‌ முப்புரம்‌ எரித்த வரலாறு பொய்‌ என முடித்து 
விடுகின்றனர்‌. இருகி ௮ு நிலையரயையை உணர்த்துஇற 
தெனின்‌ திருநீறு இல்லையெனக்‌ கூறி விடலாமா $ “ஊனு 
டம்பாலயம்‌ வாய்‌ கோபுரவாசல்‌” என்று கூறுவதால்‌ ஆலய 
மின்று கோபுர வாயில்‌ வேண்டுவதில்லை என்ற முடிவுக்கு 
வர்து விடலாமா? அதுபோல முருகன்‌ தத்துவத்தை 
உணர்வதால்‌ கந்தபுராணமும்‌ பொய்‌ என்ற முடிவுக்கு 
வந்துவிடக்‌ கூடாது என்பதை முதற்கண்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. இனி முருசுன்‌ அவதாரம்‌, அவன்‌ செய்த 


முருகன்‌ தத்துவம்‌ 175 


லிலைகள்‌, சூசனை உய்விக்கது, வள்ளியைத்‌ இருமணம்‌ 
செய்து கொண்டன இவற்றின்‌ தத்துவங்களை ஆசாய்வாம்‌. 


கந்தர்‌ கலிவெண்பாவில்‌ முருகன்‌ திரு அவதாரத்தைக்‌ 
கூறுமிடத்து, “ஐது முகச்கோடதோமுகமும்‌ தந்த இரு 
முகங்களாறாட செந்தழற கண்‌ ஆமம்‌ திப்பொறியா 
அய்ப்ப”” என்று தொடங்குகிறார்‌. சிவபெருமானுக்கு ஈசா 
னம்‌, தத்புருஷம்‌, அகோரம்‌, வாமதேவம்‌, சத்யோஜாதம்‌ 
என ஜு.து முகங்களிருப்ப தாகவும்‌; அவற்றுள்‌ ஈசானம்‌ ஆகா 
யத்தைக்‌ குறிப்போடு அறிவைக்‌ கொடுப்ப தெனவும்‌, தத்‌ 
புருஷம்‌ கிழக்குத்‌ திசையைக்‌ குறிப்பகோடு, உயிர்களுக்கு 
உடலைக்‌ சொடுக்குமெனவும்‌, அகோரம்‌ மேற்குத்‌ இசை 
யைக்‌ குறிப்பதோடு உயிர்களைப்‌ பாசத்திலிருந்து பண்‌ 
படுத்த மெனவும்‌, வாமதேவம்‌ வடக்குத்‌ திக்சைக்‌ குறிப்ப 
தோடு வினைக்‌ டோன பயனைக்‌ கூட்டுவிக்கு மெனவும்‌, ௪த்‌ 
யோஜாதம்‌ தெற்கு முகத்தைக்‌ காட்டுவதோடு அருளல்‌ தன்‌ 
மையையும்‌ உணர்த ஆகிற தென்றும்‌ கூறுவர்‌, இவற்றோடு 
அதோ முகமும்‌ தந்து முருகனை ஈமக்கு வழங்கினார்‌ என்‌ 
பதை விளக்குபவர்கள்‌, ஒரு பொருளுக்கு மேற்கூறிய 
நான்கு திசைகளும்‌ மேல்‌ முகமும்‌ இருப்பதோடு ம்‌ முகம்‌ 
திருவடியையும்‌ த்த ௮றுமுகங்களாக்கினார்‌ என்பர்‌. 


சிவபெருமானை விட ஆற்றல்‌ மிக்கவரிலர்‌, அவர்‌ மலை 
திரண்டன்ன திண்கதோளுடையவர்‌, சூரபன்மனுக்குத்‌ கம்‌ 
ஆற்றல்‌ முழுவதையும்‌ தந்து தம்‌ சக்தியைத்‌ தவிர வேறு 
எவரும்‌ அவனை அழிக்க முடியாது என்ற வரம்‌ கொடுத்த 
தன்மையிலிரும்தெ அவர்‌ முழுமுதற்‌ கடவுள்‌, அவருக்கு 
மேலான தெய்வமில்லை யென்று கூறலாம்‌. யானை முகலிய 
வலிய மிருகங்களை மனிதன்‌ அடக்கி விடுகிறான்‌. எதனால்‌ 
அடக்க முடிகிறது? தன்‌ அறிவைக்‌ கொண்டன்றோ அடக்‌ 
குகிறான்‌. எனவே சூரபன்மன்‌ ஆற்றலை அடக்குவதற்‌ 


176 சித்தாந்தம்‌ 


குச்‌ சிவபெருமானின்‌ ஞான சக்தியன்றோே வேண்டும்‌, 
அவருடைய அதே முகமென்பன அக்தர்‌ முகமான ஞான 
சக்தியைக்‌ குறிக்குமெனக்‌ கொள்ளல்‌ மிகவும்‌ பொருத்த 
மான. 

மற்று முருகன்‌ சிறு ருழர்கதையாயிருந்த போது பி 
மனைக்‌ இறையிலடைத்துத்‌ தானே சிருஷ்டித்‌ தொழிலை 
மேற கொண்டார்‌ எனக்‌ கூறப்படுகிற. வேதத்தின்‌ 
உண்மை புகன்‌ நிலையால்‌; சிருஷ்டித்‌ தொழிலதனைச்‌ செய்வ 
தெற்வன்‌ என முனம்‌ குட்டிச்‌ சிறை யிருத்தம்‌ கோமா 
னெ!!! என்று கலிவெண்பாவில்‌ கூறப்படுகற.௪. சூசபன்‌ 
மன்‌ ஆற்றல்‌ மிகுந்தவனாபிரறாம்த போதிலும்‌ அறியாமை 
யால்‌ அழிவைப்‌ புரிந்து வந்தான்‌, அறிவின்றி ஆற்றலிறாப்‌ 
பது அழிவுக்குக்‌ காரணம்‌. பிரமன்‌ வேத உட்பொருளை த்‌ 
தெரிக்க கொள்ளாஅ ருஷ்டி செய்யும்‌ மக்கள்‌ அறிவில்‌ 
லாதவர்களாய்‌ அழிவைச்‌ செய்வர்‌. எனவே சூசபன்மன்‌ 
போன்ற மக்களைச்‌ சிருஷ்டி.ப்பதற்குக்‌ காரணமான ॥ிரமனைச்‌ 
சிறையிலடைத் அ விட்டுக்‌ காமே அறிவுள்ள மக்களைச்‌ 
சிருஷ்டிக்க) தொடங்கினார்‌. சிறந்த வைத்தியர்‌ கோய்‌ நாடி. 
கோயின்‌ சகாசணத்தை நாடி. முதலில்‌ காரணத்தை அழித்‌ 
அப்‌ பின்னர்‌ நோயைப்‌ போக்க மருது கொடுப்பார்‌, ௮ 
போலன்றோ, முருகப்‌ பெருமால்‌ சிருஷ்டியைச்‌ £ர்ப்படுத்தி 
பின்னர்‌ அதனால்‌ விளைந்த தீமையைச்‌ ஒர்ப்படுதத முற்படு 
கின்றார்‌, எனவே “வைத்திய நாதர்‌' என முருகனுக்கு 
ஒரு பெயர்‌ வழங்கப்படுகிற ௮. குருமுகமாகப்‌ பெற்ற 
அனுபவத்தையும்‌ குருவினிடத்அக்‌ கூறி தெளிவு படுத்திக்‌ 
கொள்வது போல சிவபெருமானிட தக முருகன்‌ கூறியதை 
அவருக்கு உபதேசம செய்ததாகக்‌ கூறப்படுகிறஅ. 
சிருஷ்டி. கர்த்தாவாகிய பிரமனை, குழந்தை வடிவிலிருக்‌ 
கும போதே சிறையிலடைக்ததைக்‌ கண்ட சிவபெருமான்‌, 
முருகனும்‌ சூசனைப்‌ போன்ற கேவர்களுக்கின்னல்‌ இழைப்‌ 
பாரோ என்றஞ்சி அவரிடத்தில அவர்‌ பிரபனுக்‌ இழைத்த 
இன்பத்தின்‌ காரணத்தை வினவ ஆதை முருகன்‌ விளக்க 


யும்‌ கூறியிருக்கலாம்‌. 


முருகன்‌ தத்துவம்‌ 177 


சூசப்ன்மனையும்‌ அவர்‌ அழிக்கவில்லை. அறியாமை 
யோடு கூடியிருக்க அவனுடைய உயிரில்‌ அறிவு விளக்கத்‌ 
தை, ஞானவேல்‌ கொண்டு, உண்டுபண்ணி உய்வித்தா 
ரென்க, அவனிரு கூறாசச்‌ சேவலும்‌ மயிலுமாக நின்ற 
ததஅவம்‌ - சேவல்‌ ஒளியை நாடும்‌ பட்ச, அறிவை உணர்த்‌ 
இற்று; மயில்‌ இருளை நாடும்‌ பட்டு, அறியாமையை உணர்ச்‌ 
திற்று. எனவே சேவலைக்‌ கொடியாகவும்‌, மயிலை வாகன 
மாகவும்‌ கொண்டு அவனுக்கு மரணமிலாப்‌ பெருவாழ்வை 
யளித்தார்‌ என்க, மற்றுமோர்‌ உண்மை அதில்‌ விளங்கு 
வதைக்‌ காணலாம்‌. பின்வரும்‌ பாடல்‌ திருப்போரூர்ச்‌ சிதம்‌ 
ப.ச சுவாமிகள்‌ பாடியது :- 


அறிவுதன்‌ நினைவிற்‌ கலந்துறு போதில்‌ 
அரும்பரம்‌ உயிர்சகம்‌ உளவாம்‌ 
மறிவிலவ்‌ வறிவந்‌ நினைவினை யகன்றாற்‌ 
பேதாபே தங்க ளொன்‌ றின்றி 
நெறியுறத்‌ தானே தன்னிடத்‌ திருக்கும்‌ 
நிச்சய மென்றெனக்‌ இசைத்தான்‌ 
பொறிமறு மார்பன்‌ மருகவே ளெனையான்‌ 
போரிவாழ்‌ ஆறுமா முகனே. 


அறிவிவிருர்‌.து நினைவு உண்டாகிறது, எப்படி கா 
யத்தின்‌ சலனத்தினால்‌ காற்று உண்டாகிறதோ அது போல 
அறிவின்‌ சலனத்தினால்‌ நினைவுகள்‌ அலைகள்‌ போல்‌ எழுந்து 
' கொண்டிருக்கின்றன. இந்த நினைவினைப்‌ பின்‌ கொடர்ந்னு 
எண்ணினால்‌ பச, உயிர்‌, சகம்‌ உளவாம்‌. அப்படிப்‌ பின்‌ 
-தொடமாத சாறி மாதமாய்‌ நின்றிடில அறிவுதானே 
தன்னிடத்அ நிற்கும்‌. அப்போது அறிவு பரன்‌ கினைவொடு 
! கூடிடும்‌, சூரனை முருகன்‌ இரு கூறாக்கி அவனுடைய 
அறிவை பசன நினைவில்‌ சேர்ப்பித்து, அவனுடைய பிறவி 
யை வேரறுத்து அவனை உய்வித்தான்‌, என்ற உண்மையை 
யும்‌ இந்த வரலாற்றில்‌ காணலாம்‌. 


மதிப்புரை 


 சைவாநுட்டானவாது '' என்னும்‌ நூல்‌ ஒன்று 
வரப்பெற்றோம்‌. அறுட்டராம்‌ என்பது மக்கள்‌ யாவ 
சாலும்‌ மேற்கொள்ளத்தக்கது, தூய்மை, ஓமுக்கமுறை, 
இறையுணர்வு ஆகியமூன்றும்‌ ௮.றட்டான விதிமுறைகளில்‌ 
யாண்டும்‌ இலங்கியிருத்தல்‌ கண்கூடு, அகவே ௮.நுட்டான 
விதிமுறைகளை எல்லாரும்‌ பயின்று பழக்கப்படுத்திக்கொள் 
ளல்‌ ஈன்று, :: கண்டதே காட்சி கொண்டதே கோலம்‌ ?' 
என்னும்‌ விலங்குணர்ச்சி மிக்கார்க்கு இத்தகைய விதிமுறை 
கள்‌ வெறுக்கற்பாலனவாயிருக்கலாம்‌. அவர்களைப்பற்றி 


இங்கு பேசவிலலை. 


இங்கு குறிப்பிட்ட லில்‌ மிகவும்‌ ஈல்ல விளக்கங்களு 
டன்‌ அறுட்டானமுறைகள கூறப்பட்டுள்ளன. தியானத்திற்‌ 
கப்பால்‌ தோத்திரம்‌ என ஒரு பகுதி சேர்க்கப்பட்டிருப்பது 
மிகவும்‌ பாராட்டத்தக்க, மேலும்‌ சூரிய சமஸ்காரவிதி, 
கோ பூசா விதி, போசன விதி, குருவாக்கியம்‌, அரும்பதப்‌ 
பொருள்‌ ஆகியவைகளும்‌ பிற்சேர்க்கையாகச்‌ சேர்க்கப்பட்டு 


இர்நூலின்‌ பெருமைக்கு ஏற்றம்‌ செய்கின்றன, 


இர்நால்‌ சைவத்திருவாளர்‌ கோவை. ச. பாலசுப்பிர 
மணிய முதலிரார்‌ 8. &., B. SC. (&2.) அவர்களது மணி 
விழா மலசாகக்‌ காஞ்சி தொண்டைமண்டலா தின வெளி 
மீடாக கெளிவர்‌.துள்ளது மிகவும்‌ வரவேற்கத்தக்கது, 
திரு. முதலியார்‌ அவர்களின்‌ மனிவிழா திருககட வூரில்‌ 
15-5-1968ல்‌ நிகழ்ந்தஞான்று இது வழங்கப்‌ பெற்றது. 
84 பக்கங்கள்‌ கொண்ட இர்மூவின்‌ விலை குறிக்கப்‌ பெற 
வில்லை, வேண்டுவோர்‌ அஞ்சற்செலவு அனுப்பி '£ தலைவர்‌, 
காஞ்சி தொண்டைமண்டலாதீனம்‌, காஞ்பாம்‌, '” என்னும்‌ ' 
மூகவரிக்கு எழுதிப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. யாவரும்‌ 
அறுட்டானத்தினை முறையே குருமுகமாயும்‌ கற்று இர்றூல்‌ 
மூலமாய்‌ அதனைப்‌ பழக்கத்திருத்தி வாழ்வில்‌ வளம்‌ பல 
பெற்றய்லார்களாக, (அம்பை) 


மதிப்புரை 110 


, * இருவெம்பாவையும்‌ இருப்பள்ளி யெழுச்சியும்‌ ?? 
என்னும்‌ நால்‌ ஒன்று வரப்பெற்றோம்‌, இத வயாவிளான்‌ 
பலாலி சைவபரிபாலன சடையாரின்‌ இலவச வெளியீடாக 


9-1-1968ல்‌ வெளியிடப்‌ பெற்றுள்ளது. 


இறாலில்‌ ஈழ௩ாட்டில்‌ சைவம்‌ வளர்க்கும்‌ பல நிலையங்‌ 
களுள்‌ ஓன்றாக விளங்கும்‌ ஸ்ரீ தம்பையா மடம்‌ பற்றியும்‌ 
திருவெம்பாவை திருப்பள்ளியெழுச்ச விளக்கங்கள்‌ பற்றி 
யும்‌ முன்னுரை, முகவுசைகள்‌ மூறையேகாணக்‌ கிடைக்‌ 
கின்றன. 

மேலும்‌ திருவெம்பாவை திறுப்பள்ளியெழுச்ிப்‌ பாடல்‌ 
கள்‌ முப்பதும்‌ பொழிப்புசையுடன்‌ ஈன்முறையில்‌ அச்டெப்‌ 
பட்டுள்ளன. பிற்சேர்க்கையாகத்‌ தென்பலவைக்‌ கூத்தப்‌ 
பிரானை ச்‌ தெரியாதார்க்கு அறிமுகம்‌ செய்‌ தஅவைக்கும்‌ வசை 
யில்‌ 10 ஆசிரிய விருத்தங்கள்‌ உள்ளன. ஈழ ஈாட்டிலுள்‌ 
ளோர்‌ சமய ஊக்கச்‌ சிறப்பினை இந்‌.நாலினைப்‌ படிப்போர்‌ 
தெற்றென வுணர்வர்‌, இத இலவச வெவீடாதலின்‌ விலை 
குறிச்கப்பெறவில்லை' அஞ்சற்‌ செலவனுப்பி நூலினைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. நூல்‌ கிடைக்குமிடம்‌ :-- 

* செயலாளர்‌, வயாவிளான்‌-பலாலி சைவ பரிபாலன 
சபை, பலாலி தெற்கு, வயாவிளான்‌, சிலோள்‌ என்ப தாலும்‌, 
யாவரும்‌ வாங்கிப்‌ படித்துப்‌ பயன்‌ பெற௮ுவார்களாக, 

(அம்பை) 

(13 சிவமஹிம்‌ ௩ஸ்தோத்திர்ம்‌ '" என்னும்‌ நூல்‌ ஒண்னு 
வசப்பெற்?றோம்‌. இது புட்பதந்தமுனிவரால்‌ வடமொழியில்‌ 
சிவபெருமான்‌ பெருமைபற்றிப்‌ பாடிப்‌ புகழும்‌ நூலாகும்‌. 
அதனைச்‌ தமிழில்‌ ஈல்ல தீஞ்சுவைப்‌ பாக்களில்‌ இயற்றிய 
பெருமை கோலை, கவியரசு, வித்துவான்‌, ர. நடேச 
கவுண்டர்‌ B. 0. 1: அவர்களைச்‌ சாரும்‌. 

இட்நாலில்‌ புட்பதந்த முனிவர்‌ பெருமை, நூலின்சண்‌ 
காணப்பெறும்‌ 36 பாக்களில்‌ பொதிந்துள்ள . சிறப்புகள்‌ 


180 சித்தாந்தம்‌ 


ஸ்பா இடம்பெற்றுள்ளன. இர்றூலைத்‌ தம்‌ திருமக 

ஞர்‌ இரு. 0 பாலசபிசமணியக்கின்‌ பிறந்தநாள்‌ பரிசாகத்‌ 
தமிழக மக்களுக்கு வழங்கும்‌ பெருமை திரு. 1 செல்வி 
யப்பக்‌ கவுண்டர்‌ அவாகளேச்‌ சாரும்‌. 44 பக்கங்கள்‌ 
கொண்ட இர்‌.நால்‌ இலவச வெளிவீடரதலின்‌ 20 காசுகள்‌ 
அஞ்சல்தலை அனுப்பி இதனைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 
நால்‌ வேண்டுவோர்‌ * இரு கே, சென்னியப்பக்கவுண்டர்‌, 
“பத்மாலய நிதி” 55, காந்திபுச/ம்‌ எட்டாவது வீதி, கோய 
முத்தார்‌-12.” என்னும்‌ முகவரிக்கு எழுதிப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌, யாவரும்‌ படித்து எல்லாம்‌ வல்ல வெபமம்‌ 
பொருளின்‌ பெருமையறிந்தின்புற்று வாழ்வின்‌ பயனைத்‌ 
அய்ப்பார்களாக. (அம்பை) 


ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசமும்‌ குரு சிஷ்ய சம்பவ வரலாற்று 
விமாசமும்‌ என்னும்‌ நூல்‌ ஒன்று வரப்‌ பெற்றோம்‌. இதன 
ஆசிரியர்‌ பாம்பன்‌ ஸ்ரீமத்‌ குமரகுருதாச சுவாமிகள்‌ ஆவர்‌. 
இக்‌.ூலில்‌ சுப்பிரமணியப்‌ பெருமான்‌ குறித்து உடன்‌ 
எழுப்புவனவாக 97 வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையி 
அக்கு முகத்தான்‌ சுவாமிகள்‌ , ஆறுமுகப்‌ பெருமான்‌ சிறப்‌ 
புக்‌ குறித்து எழுதியிருக்கும்‌ விளக்கங்களும்‌ படிப்‌ 
போர்க்கு ஞானக்‌ கண்ணனைத்‌ திறக்க உறுதுணையாமென்‌ 
பதுறுதி. பல நூல்‌ மேற்கோள்களூடன்‌ பகுத்தறிவுக்‌ 
கேற்கும்‌ மிலையில்‌ கால நிலைக்கேற்ப மக்களுக்கு இறையன்‌ 
பூட்ட சுவாமிகள்‌ மேற்‌ கொண்ட முயற்சி மிகவும்‌ சிறப்‌ 
புடைத்தாம்‌. முருகப்‌ பெருமானின்‌ பல பெயர்களின்‌ 
விளக்கங்களும்‌, திருவிளையாடல்களும்‌, அவனை நினைத்து 
மேற்‌ கொள்ளும்‌ கோன்பு பற்றிய விளக்கங்களும்‌ பிற 
வும்‌ இந்நூலில்‌ யாங்கனும்‌ சிறந்து விளங்குகின்றன. பிற்‌ 
சேர்க்கையாக குரு சிஷ்ய சம்பவ வரலாற்று வியாசம்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது. இது மூன்றாம்‌ பதிப்பாக வெளி 
வந்துள்ளது. இதனை நன்‌ முறையில்‌ வெளியிட்டுதவியவர்‌ 
ஸ்ரீமத்‌ சுவாமிகளின்‌ சீடர்களுள்‌ ஒருவராகிய (குமாரச்‌ 
சிவம்‌' எனப்‌ பெயரிய இரு. தா. வேங்கடாசல முதலியார்‌ 


மதிப்புரை 181 


ஆவர்‌. சுவாமிகள்‌ அருளிய நூல்கள்‌ பலவற்றை அச்சு 
வாகன மேற்றி மக்களுக்குக்‌ இடைக்கச்‌ செய்த பெருமை 
இப்‌ பெரியாரையே சாரும்‌. ஈல்ல அச்சு; 200 பக்கங்கள்‌ 
கிரெளன்‌ ௮ளவில்‌ கொண்ட இர்‌ நூலின்‌ விலை ரூ 2-50. 
யாவரும்‌ வாங்கிப்‌ படித்துப்‌ பயன்‌ பெறுவார்களாக, 
நூல்‌ கிடைக்குமிடம்‌ :- தா. வேங்கடாசல முதலியார்‌, 
1/34, ஆபீஸ்‌. வேங்கடாசல முதலித்‌ தெரு, திருவல்லிக்‌ 
கேணி, சென்னை -5. (அம்பை) 


பப நோயற்று வாழ ஐந்து வழிகள்‌ ? என்னும்‌ நூல்‌ 
ஒன்று வரப்‌ பெற்றோம்‌. ஐதராபாத்‌ இயற்க வைத்‌ 
தியர்‌ டாக்டர்‌ ௩. வெங்கட்ராவ்‌ அவர்களின்‌ “ஆரோக்கி 
யத்திற்கான பஞ்ச தந்திரங்கள்‌” என்னும்‌ நூலை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு தமிழாக்க யுதவியவர்‌ திரு ௫. சுப்‌ 
பிரமணியம்‌ ஆவர்‌. இந்நூல்‌ பல மொழிகளில்‌ மொழி 
பெயர்க்கப்‌ பெற்றுள்ள இலிருந்தே இதன்‌ சிறப்பு நன்கு 
தெரிய வரும்‌. பல பதிப்புக்களும்‌ வெளி வந்தாயிற்று. 
திருமூலர்‌, திருவள்‌ ளூவர்‌ அடிச்சுவட்டினே யொட்டி. இப்‌ 
பெரியார்‌ இந்நூலை நன்முறையில்‌ தமிழில்‌ எழுதி யுதவி 
யுள்ளார்‌. திருமந்திரம்‌, திருக்குறள்‌ மேற்கோள்களில்‌ 
பிழைகள்‌. காணப்‌ பெறுகின்றன அவை களையப்‌ பெறின்‌ 
நலம்‌ பயக்கும்‌. இந்நூலில்‌ ஆசிரியர்‌ அளவறிந்துண்ணல்‌, 
நன்னீர்‌ பருகுதல்‌, நல்லுடற்‌ பயிற்சி, செலவன்‌ கழலேத்‌ 
தும்‌ செல்வம்‌ பெறல்‌, வார மொருகாள்‌ உண்ணா நோன்பு 
மேற்‌ கொள்ளல்‌ என்பவைகளை த்‌ தக்க காரண காரியங்க 
ளுடன்‌ விளக்கியுள்ளார்‌. யாவரும்‌ இந்நூலைப்‌ படித்து 
உடலுரமும்‌, உள்ள உரமும்‌ பெற்றுய்வார்களாக. 48 
பக்கங்கள்‌ கொண்டது; (கிரெளன்‌ அளவு) நல்ல அச்சு; 
விலை ரூ 0-50. . வேண்டுவோர்‌ : இயற்கை சிகிச்சை நிலை 
யம்‌, 6, முதல்‌ மெயின்‌ ரோடு, காந்தி நகர்‌, அடையாறு 
்‌ என்ற முகவரியில்‌ பெற்றுக்‌ கொள்க, (அம்பை) 


188 சித்தாந்தம்‌ 


கும்பகோணம்‌ ஸ்ரீ சாரங்க கதேரிகேச்திர சுவாமிகள்‌ 
பெரிய மடத்தில்‌ சைய சித்தாந்த சாத்திரக்‌ கோடை வகுப்‌ 
புத்‌ அவகக விழா 23-508 தேதி வியாழன்‌ மாலை உபதலைவர்‌ 
கரந்தைப்‌ பேராசிரியா திரு. அடிகள சிரியர்‌ அவர்கள்‌ வச 
வேறபுசை வழங்க, இத்தாந்கம்‌' ஆசிரியர்‌ ம. அருணாசலம்‌ 
அவர்கள்‌ இருவியலூர்‌ உய்யவக்‌த தேவர்‌ அருளிச்‌ செய்த 
இருவுந்தியா' என்னும்‌ நூல்‌ வகுப்பைத்‌ துவக்கி வைத்துச்‌ 
சொற்பொழிவு நிகழ்த்த, திருவாவடுதுறை அதின வித்வான்‌ 
அ. ௪. மீனாட்டு சகரம்‌ பிள்ளை அவர்கள்‌ வகுப்பை ஈடத்தி 
ஞர்கள்‌. வகுப்பு 235-68 தேதி முகல்‌ 2-60-68 ததி 
வசையில்‌ 11 தினங்கள்‌, தினசரி மாலை 7 1/2 மணிக்குத்‌ 
அவமங்ட 8 1/2 மணிக்கு முடிவுறும்‌. மெய்யன்பர்கள்‌ அனை 
வரும்‌ கலச த கொண்டு பயன்‌ பெற வேண்டுமாய்க்‌ கேட்டுக்‌ 
கொண்டு காரியதரிசி ஆர்‌. திருகாவுக்கர௪ முதலியார்‌ அவர்‌ 
கள்‌ நன்றி கூற இறை வாழ்த்துடன்‌ வகுப்புத்‌ அவக்ச விழா 
நிறைவுற்றது, 


புரசைத்‌ திருநெறிக்‌ கழக 87-.ஐம்‌ திங்கள்‌ வழிபாடு 
26-5-68 அன்று திருவளர்புசம்‌, வட இருகாசேஸ்வசம்‌, 
செல்வமலி குன்றத்தூர்‌ ஆகிய இடங்களில்‌ சிறப்புற 
நிகழ்ந்த, 


டர்பனில்‌ 37. டாபி விதியில்‌ உள்ள சைவ சித்தாந்க 


சங்கம்‌ பிரம்மஸ்ரீ சிவசுப்பிரமணிய குரு சுவாமிகளால்‌ நிறு ' 


வப்‌ பெற்றன, அதன்‌ 23 அம்‌ ஆண்டு கிழா ஸ்ரீகருணையா 
யரனந்க சுவாமிகள்‌ தலைமையில்‌ 26-9-_68ல்‌ காலை |] மணிக்‌ 
குச்‌ சிறப்புற கிகழ்க்த ௮. தென்னாப்பிரிக்காவில்‌ வாழும்‌ தமி 
மூர்கள்‌ தங்கள்‌ சமயப்‌ பற்றை இச்சங்கத்தின்‌ மூலம்‌ போற்றி 
வருவது கண்டு இன்புற கிறோம்‌, அவர்கள்‌ சமயத்‌ தொண்டு 
இறப்பதாகுக. (அணையாசிரியர்‌) 


பிற செய்திகள்‌ 189 


பூவாஞார்ச்‌ சைவ இத்தார்த சங்கத்தின்‌ 68 இவத 
ஆண்டு விழா 2_6-68 அன்ற இறப்புற நிகழ்க்‌க அ. 8-6-68 
முதல்‌ 12-06-68 முடிய திருவுக்தியார்‌, தருக்களிற்று ப்படி 
யார்‌ சாத்திர வகுப்பைத்‌ தொண்டை மண்டலா தினம்‌ லேஸ்ரீ 
ஞானப்பிரகாச தேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ அவர்கள்‌ 
ஈடத்தியருளினார்கள்‌. பல அன்பர்கள்‌ கஸகன சாத்திர 
அறிவு விளக்கம்‌ பெற்றது போற்றத்தக்க, 


திருமுறை இசை வழிபாட்டுச்‌ சங்கத்தின்‌ சார்பில்‌ 
2-6-68 அன்ற பூக்கடை சென்ன மல்லீசுவரர்‌ கோயிலில்‌ 
காலை 8 மணியளவில்‌ வழிபாடு நிகழ்ந்தது. அடுத்த மாத 
வழிபாடு 7- 7-68 அன்அ வடபழனி ஆண்டவர்‌ கோயிலில்‌ 


நிகழும்‌, அன்பர்கள்‌ யாவரு கலந்து கொள்வார்களாக. 


டாக்டர்‌. குருசுவாமி முதலியார்‌ தொண்டை மண்டலம்‌ 
அளுவவேளாளர்‌ உயர்பள்‌ ளியில்‌ கோடை வகுப்பு மூலம்‌ 
8-5-68 முதல்‌ பெரிய புராணச்‌ சொழற்பொழிவுக்கு ஏற்பாடு 
செய்திருந்தது போற்றத்தக்கது. திருவாளர்‌ சே, த. இரா 
மலிங்கம்‌ பிள்ளை பி.ஏ., பி.டி. அவர்கள்‌ சொற்பொழிவு 
களாற்றினர்‌. பண்டித V. நடேசனார்‌ அவர்கள்‌ தொடக்க 
வுசை யாற்றினார்கள்‌. சைவர்களால்‌ ஈடத்தப்‌ பெறும்‌ பள்‌ 
ளிகளில்‌ இத்தகைய முயற்சிகளைப்‌ பிற பள்ளி நிர்வாகத்தி 
னரும்‌ மேற்‌ கொள்ள வேண்டுகிறோம்‌, (அணையாசிரியர்‌) 


திருப்பு,ச்தூர்‌,த்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ சார்பில்‌ இருமுறை 
விழா 3-6-68 முதல்‌ 7-6-68 முடிய நிகழ்்தக. பல 
சைவப்‌ புலவர்‌ பெரு மக்கள்‌ பங்கு கொண்டு சமயச்‌ சொற்‌ 


பொழிவுகளாற்றினர்‌ 


184 சித்தாந்தம்‌ 


7-6-68 அன்று சங்கத்தின்‌ முதலாண்டு விழாக்‌ கூட்‌ 
டம்‌ .மிகழ்க் க. 8-6-63 அன்று விசாகப்‌ பெருவிழா 
மிகப்‌ பெருஞ்‌ சிறப்புடன்‌ நிறைவேறியது, இவற்றிற்‌ கெல்‌ 
லாம்‌ மூல காரணமாயிருக்கும்‌ தவத்திரு குன்றக்குடி. அடிக 
ளார்‌ அவர்கள்‌ சீரிய முயற்சியை எவ்வளவு பாராட்டினாலும்‌ 
தகும்‌. 


திருப்போரூர்‌ ஸ்ரீலஸ்ரீ தம்ப ௪வாமிகள்‌ 309 ஆம்‌ 
அண்டு குரு பூசை விழா 8-6-6 சணிபன்ற சிறப்புற 
நிகழ்ச்சி. பகலில்‌ மகேசுவர பூசையும்‌, இசவு திருவிதி 


யுலாவும்‌ நிகழ்ந்தன. 


நம்‌ சமாஜ உறுப்பினர்‌ ௩, அங்கண்ணன்‌ அவர்களின்‌ 
அருமைச்‌ செல்வி திருமதி யுவராணிக்கும்‌, துறையூர்‌ வெல்‌ 
கடாசலபுசம்‌ பி, ஆர்‌ பிச்சைக்‌ கவுண்டர்‌ திருமகன்‌ 
பி. பெருமாள்‌ பி,எஸ்ஸிக்கும்‌ (போலீஸ்‌ ச௪ப்‌-இன்ஸ்பெக்‌ 
டர்‌, குத்தாலம்‌) 1-5-68 அன்று திருவரங்கம்‌ அரங்க பவ 
னத்தில்‌ இருமணம்‌ றப்புற நிகழ்ந்தது, 


பு மணமக்கள்‌ எல்லா ஈற்பே௮களும்‌ பெற்று நீடி 
ணின்‌ வாழ அம்பலவாணர்‌ அடியிணேகளை இறைஞ்சி அருள்‌ 
புரியுமாறு வேண்டுகன்மேம்‌. 


ஆனித்‌ இங்கட்‌ இறப்பு நாள்கள்‌ 


6 (19-0-08) இ2சவதி - ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌ 
விழா 
17 30-6-68) மகம்‌ - மாணிக்கவாசக சுவாமிகள்‌ விழா 
18 ( 1-7-68) பூசம்‌ - அமர்நீதி நாயனார்‌ விழா 


பிற செய்திகள்‌ 


5-5-08 அண்‌ ம கும்பகோணம்‌ பெரிய மடத்தில்‌ சிவப்‌ 
பிரகாசர்‌ செந்‌ மிழ்ச்‌ சங்கத்தின்‌ சார்பில்‌, கஞ்சை பள்ளி 
யக்சகாசம்‌ இழு. மீ. கந்தசாமிப்‌ பிள்ளே அவர்கள்‌ தலைமை 
யில்‌ பண்ணிசை வித்தகர்‌, குடந்தை, ப. சுந்தசேசம்‌ பிள்ளை 
கடவுள்‌ வாழ்த்து கூற, ஆகெறை ஸ்ரீ குமாகுருபச சுவாமி 
கள்‌ உயர்கிலைப்பள்ளிக்‌ தலைமைத்‌ தமிழாசிரியர்‌ ௯. வடி 
வேலன்‌ “திரு முறைகள்‌ என்னும்‌ பொருள்‌ பற்றிப்‌ பேசி 
னர்‌. அவர்‌ மலாய்‌ காடு, சிங்கப்பூர்‌ அடிய வெளி நாடுகளுக் 
குச்‌ செல்ல இருப்பதைப்‌ பாராட்டிப்‌ பலர்‌ ஆசியுரை வழங்‌ 
கினார்கள்‌. இககூட்டம்‌ ஈடைபெற காஞ்சிபுரம்‌ கே, எஸ்‌, 
கெம்பு செட்டியார்‌ பொருளு கவி செய்தமைக்காப்‌ பாராட்டி 
செயலாளர்‌ ஆர்‌. திருராவுக்காச அவர்கள்‌ அனைவருக்கும்‌ 
ன்றி கூற, இழை வாழ்த்இடன்‌ கூட்டம்‌ நிறைவுற்ற, 


திரிரரபுரச்‌ சைவ சித்தாந்த சபையில்‌ 5-5-1968ல்‌ 
கந்த புராணத்‌ தொடர்‌ வீரிவிசை சூர்‌ வித்வான்‌ இரு, : 
ஈடேசம்‌ பிள்ளை அவர்களானும, சிறப்புச்‌ சொற்பொழிவு 
“திருவருள்‌” என்ற தலைப்பில்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக 
விரிவுசையாளர்‌ சைவப்‌ பெருகாவலா, வித்துவான்‌ இரு, 
ஈடே௪ முதலியார்‌ அவர்களாலும்‌ கிகழ்த்தப்‌ பெற்றன. 
சபைச்‌ செயலாளர்‌ ஈன்றி கூறினார்‌. é 


ஸ்ரீமத்‌ பாம்பன்‌ குமசகுருகாச சுவாமிகள்‌ 39-ஆம்‌ 
அண்டு குருபூசை விழா 17-5-68 ஆம்‌ நாளன்று சிறப்புற 
நிசழ்க்‌,க.து. மலர்‌ வெளியீடு, ஸ்ரீமத்‌ சுவாமிகள்‌ அருளிய 
பாடல்களின்‌ போட்டி, சொற்பொழிவுகள்‌ முதலியன 
கிகழ்க்தன. 


சென்ற ஆண்டைப்‌ போலவே இவ்வாண்டும்‌ லால்குடி 
யில்‌ சைவ இத்தாந்த சாத்திரப்‌ பயிற்சி வகுப்பு 19-5-68 
முதல்‌ 1-6-68-.ஐம்‌ தேதி முடிய தம்பாச்சியாப்‌ பிள்ளை 
சத்திரத்தில்‌ ஈஉடத்தப்பட்ட௮. 


ம்‌ காஞ்ரிபுமம்‌ சித்தாந்தக்‌ கலைக்‌ செல்வர்‌ இரு, ௧. வச்சிர 
வேல்‌ முதலியார்‌ அவர்கள்‌ வெஞான சித்தியார்‌ என்னும்‌ 
சாத்திர நூலுக்கு உரையாற்றினார்கள்‌. நிறைவு விழாவில்‌ 
சூரியனார்‌ கோயில்‌ லஸ்ரீ மீனாட்‌ி சந்தர பரமாசாரிய சுவா 
மிகள்‌ ஆசியுரை வழங்கினார்கள்‌. திரு ஜி வரதராஜப்‌ பிள்ளை 
அவர்கள்‌ ஈன்றி கூற விழா இனித நிறைவேறியஅ. 


குன்றத்தூர்‌ சேக்கிழொர்‌ சவாமிகள்‌ பெரும்‌ திருவிழா 
21-5-68 முதல்‌ 1-6-8 மூடிய றெப்புறக்‌ குன்றத்தூரில்‌ 
நிகழ்ந்தது. 1-6-68 அன்று திருமுறைப்‌ பெருவிழாவும்‌ 
மிச ஈன்முறையில்‌ நிறைவுற்ற அ. 


சகுண்றத்தூர்‌; சேக்கிழார்‌ சழக 27 அம்‌ ஆண்டு விழா 
22-5-68 முதல்‌ 31-5-68 முடிய நிகழ்ந்தது. ௩ா ள்‌ 
தொறும்‌ பல பெருமக்கள்‌ மாலையில்‌ பெரிய புராணச்‌ சொற்‌ 
பொழிவுகளா ற்றினர்‌. 


இப்‌ பத்து நாள்களிலும்‌ காலை 9-12, மாலை 8-0 ரோய்‌ 
களில்‌ வித்துவான்‌ பொன்‌. சண்முசனார்‌ அவர்களை ஆசிரிய 
ராகக்‌ கொண்டு பெரிய புராண வகுப்பு ஈடைபெற்றன, 
பத்து மாண்வர்களுச்கு மேல்‌ நிலையாகவும்‌, பலர்‌ அவ்வப்‌ 
போது வர்க கேட்டும்‌ பயனுற்றுச்‌ சென்றனர்‌. அண்டு 
தோறும்‌ நிகழும்‌ இவ்வகுப்பினைப்‌ பயன்படுத்திப்‌ பயனுற்‌ 
றவர்‌ பலர்‌ ஆவர்‌. இச்சங்கத்தாரின்‌ முயற்சி மேலும்‌ சிறப்‌ 
பதாகுக, 


தில்லையில்‌ 24-5-68 முதல்‌ 1-6-£8 வரை பெரிய புரா 
ணப்‌ பிரசங்கங்கள்‌ திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடத்த அதி 
பர்‌ ஸ்ரீஸ்ரீ காசிகாசி அருணக்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 
அவர்களால்‌ நிறவப்‌ பெற்றள்ளபடி சிறப்புற நிகழ்ந்தஅ. 


Printed at the Songunthamithran Press. 33,Armenian Street, Madras 


by V. Sambandan, Edited by M Arunachalam, M.A. and Published 
by 8, Satchidanandam Pillai, 5 A., LT.» for the Saiva Siddhanthe 
Mabe Samajam, 12, ast Mada St., Mylapore, Madras-4. 


